ஆம்‌ வகுப்பு _ 
மாணவர்களுக்கான 


தொழில்ரி வழிகாட்டுதல்‌ 


( கல்வி 
உதவித்‌ 


தொகை 


வேலைவாய்ப்பு 
= : 
ஈட்டித்‌ = se 
கோர்வகள்‌ / வேலைவாய்ப்பு 


வேலைவாய்ப்பு 
அலுவலக ம்‌ 


மேம்பாட்டு 
பயிற்சி 


HOME 


அட்டவணை 
வ.எண்‌ விவரம்‌ ண்ண 
எண்‌ 
(A) உயர்‌ கல்விக்கான நுழைவுத்‌ தேர்வுகள்‌ 1 
(B) பொறியியல்‌ படிப்புகள்‌ 
1. Indian Institute of Technology 4 
la Joint Entrance Examination 5 
2 National Institute of Technology 6 
3 Anna University 8 
4 BITS PILANI 10 
5 Indian Institute of Space Science and Technology 11 
6 Indian Institute of Information Technology and 12 
International Institute of Information Technology 
courses 
7 Associate Member Of Institution Of Engineers (AMIE) 13 
(C) MEDICAL, ALLIED HEALTH SCIENCES AND 
SCIENCE SUBJECT COURSES 
1. மருத்துவம்‌ Medical Courses (MBBS) 15 
2. பல்‌ மருத்துவம்‌ 16 
Dental Courses 
3. இந்திய மருத்துவப்‌ படிப்புகள்‌ 17 
Indian Medicine Courses 
4. கால்நடை மருத்துவப்‌ படிப்புகள்‌ 19 
Veterinary Science Courses 
5. செவிலியர்‌ படிப்புகள்‌ 19 
Nursing Courses 
6. இயன்முறை மருத்துவம்‌ 20 
Physiotherapy Course 
7. மருந்தாளுநர்‌ படிப்புகள்‌ 21 
Pharmacy Courses 
8. துணை மருத்துவ படிப்புகள்‌ 22 


Allied Health Science Courses 


TOP 


அட்டவணை 
வ.எண்‌ விவரம்‌ usa 
எண்‌ 
9. வேளாண்மை படிப்புகள்‌ 24 
Agriculture Courses 
10. மீன்வளம்‌ தொடர்பான படிப்புகள்‌ 26 
Fisheries Science Courses 
11. உணவு பதப்படுத்துதலில்‌ பொறியியல்‌ படிப்புகள்‌ 27 
12. உணவு மற்றும்‌ பதப்படுத்துதல்‌ சார்ந்த பட்டப்படிப்புகள்‌ 28 
13. அறிவியல்‌ பட்டப்‌ படிப்புகள்‌ 29 
(D) National Institutes 31 
(E) । வணிகவியல்‌ படிப்புகள்‌ 
1 வணிகவியல்‌ படிப்புகள்‌/ Chartered Accountant 41 
2 Cost Management Accountant (ICWA) 42 
3 Company Secretary (ACS) 42 
4 வணிகவியல்‌ பட்டப்‌ படிப்புகள்‌ 43 
(F) | கலைமற்றும்‌ இதர படிப்புகள்‌ 
1 கலை பட்டப்‌ படிப்புகள்‌ 44 
(Graduate Arts Courses) 
2 Law Courses 46 
3 Architecture Course 46 
4 Mass Communication & Journalism Courses 47 
5 Animation Courses 48 
6 Maritime Course 48 
7 Fine Arts Courses 49 
8 எம்‌.ஜி.ஆர்‌. பிலிம்‌ மற்றும்‌ டெலிவிஷன்‌ இன்ஸ்ட்டிட்யூட்‌ 50 
படிப்புகள்‌ 
9 ஆசிரியர்‌ பட்டய படிப்புகள்‌ 50 
10 உடற்பயிற்சி கல்வி படிப்புகள்‌ 51 


TOP 


அட்டவணை 
வ.எண்‌ விவரம்‌ pm 
11 மாற்றுத்‌ திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியர்‌ பட்டயப்‌ 51 
படிப்புகள்‌ 
12 அயல்நாட்டு மொழி படிப்புகள்‌ 52 
(G) Diploma Courses in Government Polytechnic Colleges 53 
(H) | கல்வி உதவித்‌ தொகை 
1 மாநில மற்றும்‌ மத்திய அரசின்‌ கல்வி உதவித்தொகைத்‌ 55 
திட்டங்கள்‌ 
2 மத்திய அரசின்‌ கல்வி உதவித்தொகை திட்டம்‌ 57 
3 தொழில்கல்வி மேற்கொள்ளும்‌ மாணவர்களுக்கான தமிழக 58 
அரசின்‌ உதவித்தொகை 
4 தமிழக அரசு வழங்கும்‌ மாணவர்களுக்கான ஊக்க பரிசுகள்‌ 59 
(I) வேலைவாய்ப்பு 
1 போட்டித்‌ தேர்வுகள்‌ 60 
2 தன்னார்வ பயிலும்‌ வட்டம்‌ 62 
3 வேலைவாய்ப்பு அலுவலகம்‌ மூலம்‌ வேலைவாய்ப்பு 62 
4 தேசிய தொழில்‌ நெறி பணி / மாதிரி தொழில்‌ நெறி மையம்‌ 63 
(J) சுய வேலைவாய்ப்பு 
1 சுய வேலைவாய்ப்புத்‌ திட்டம்‌ (Self Employment Schemes) 65 
(K) | தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகம்‌ 
1 தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழக திறன்‌ மேம்பாட்டு 67 


பயிற்சி 


INDEX 


உயர்‌ கல்விக்கான நுழைவுத்‌ தேர்வுகள்‌ 
ALL INDIA ENTRANCE EXAM FOR HIGHER STUDIES 


AFTER 12" STD 


NAME OF EXAM 


COURSE 


WEB SITE 


JEE Main Exam 


B.E/B.Tech / 
B. Arch(NIT & IIIT) 


www.jeemain.nic.in 


2. | JEE Main & B.E/B.Tech in IIT www.jeemain.nic.in 
Advanced Exams www.jeeadv.ac.in 

3. | NEET(National M.B.B.S/ B.D.S www.cbseneet.nic.in 
Eligibility Entrance www.aipmt.nic.in 
Test) 

4. | AFMC - (Armed M.B.B.S (Should www.afmc.nic.in 
Forces Medical Serve 7 years in 
College Entrance Armed Forces) 
Exam) 

5. | NEED (National B.Des at National www.nid.edu 
Entrance Exam for Institute of Design 
Design) and other Design 

Institutes 

6. | CLAT (Common Law | U.G.Law in National | www.clat.ac.in 
Admission Test) Law Universities 

7. | BITSAT (Birla B.E.in Pilani, www.bits-pilani.ac.in 
Institute of Hyderabad and Goa 
Technology Science 
Admission Test) 

8. | NCHMCT (National B.Sc in Hospitality www.nchm.nic.in/ 
Council for Hotel and Hotel 
Management Administration 
Catering Technology 
Joint Entrance 
Exam). 

9. | NDA and 3 Years Training for | www.nda.nic.in 
NA(National Defence | entry into 
Academy and Naval | ARMY/NAVY/ 
Academy) AIRFORCE 

10 | IIST (Indian Institute B.Tech-Avionics/ www.iist.ac.in 
of Space Aerospace 
Technology) Engineering/ 
Thiruvananthapuram. | Physical Science. 

11 | JNU(Jawaharlal B.A Foreign www.jnu.ac.in 
Nehru University) Language 
NEW DELHI 

12. | CIEFL (Central B.A English & Mass | www.efluniversity.ac.in/ 


Institute of English 
and foreign 
languages), 
Hyderabad 


Communication with 
specialization in 
Arabic/ French 
German/Japanese/ 
Russian / Spanish. 


INDEX 


SL. 
No. 


NAME OF EXAM 


COURSE 


WEB SITE 


13. 


Indian Statistical 
Institute (ISI) 
Kolkata, Bengaluru 


B.Sc Statistics 
(Kolkata) and B.Sc. 
Mathematics 
(Bengaluru). 


www.isical.ac.in/ 


14. 


Indian Institute of 
Science Education 
and Research Pune, 
Bhopal, Kolkata, 
Mohali and 
Thiruvananthapuram 
(IISER) 


5-year BS-MS dual 
degree in 
Biology,Chemistry, 
Mathematics and 
Physics / IISER 
Kolkatta offers 
major in Earth 
Sciences. 


www.iiser.ac.in 
www.iiseradmissions.in 


15. 


The National 
Aptitude Test in 
Architecture (NATA) 


B.Arch 


www.nata.in/ 


16. 


Indian Institute of 
Science Bangalore 


4 year Bachelor in 
science 


www.iisc.ernet.in/ 


17. | All India Pre- 5 year B.V.Sc and www.vci.nic.in 
Veterinary Test AH 
AIPVT 

18. | AIIMS MBBS MBBS www.aiimsexams.org/ 
Entrance Test 

19. | All India Entrance Bachelor degree in www.icar.org.in 
Examination for B.Sc | Agriculture, 
in Agriculture and Horticulture, 


allied sciences at 
Agriculture 
Universities AIEEA — 
Indian Council of 
Agricultural 
Research ICAR 


Fisheries, Forestry, 
Home Science, 
Sericulture, 
Biotechnology, 
Agriculture 
Engineering, Dairy 
Technology, Food 
Science and 
Agricultural 
marketing. 


20. 


AIIMS 


B.Sc (Hons) 
Nursing and Para 
Medical courses. 


www.aiimsexams.org/ 


21. 


UCEED - IIT Bombay 


Bachelor of Design 
Program - Product 
Design, 
Communication 
Design, Interaction 
Design, Mobility 
Design and 
Animation Design 


www.uceed.in/ 


INDEX 


SL. 


No. NAME OF EXAM COURSE WEB SITE 
22 | Footwear Design and | B.SC Footwear www .fddiindia.com/ 
Development Design and 
Institute (FDDI All Production / Retail 
and Fashion 


India Selection Test 
(AIST ) 


Merchandise / 
Fashion Leather 
Accessory Design. 


NEST The National 
Institute of Science 
Education and 

Research (NISER) 


5 Year integrate 
M.Sc. Course in 
Biology, Chemistry, 
Mathematics and 
Physics 


www.niser.ac.in/ 


24. 


Regional Institute of 
Education RIE CEE 


B.Sc. B. EdJB.A 
B.Ed, 4 year/ M.Sc. 
B.Ed 


www.rieajmer.raj.nic.in/ 


Central Universities 
Common Entrance 
Test (CUCET) 


Integrated UG / PG 
and Research 
Programmes (B.A 
B.Ed, B.Sc., B.Ed, 
B.A LLB integrated 
MA, / M.Sc., B.Ed., 
Integrated M.Sc in 
10 Central 
Universities. 


WWW.cucet.co.in 


Humanities and 
Social Sciences 
Entrance exam 
HSEE 


5 year integrated 
M.A course in 
Developmental 
Studies and MA in 
English Studies 
offered by IIT 
Madras 


www.hsee.iitm.ac.in 


Tata Institute of 
social sciences TISS 
BA Hons Social 


3 year BA Course in 
Social Work with 
specialisation in 


WWW.tiss.edu.in 


Work Rural Development 
and BA and MA 
integrated 
Programme 
NIFT -(National Fashion Technology | www.nift.ac.in/ 
Institute of Fashion / Design 
Technology) Management 
CA Programme Chartered www.icai.org 
Accountant 
30. | CS Programme - Company www .icsi.edu 


Institute of Company 
Secretaries of India 
(ICSI) 


Secretaryship 

2% years (after 

graduation), 316 
ears after class 12) 


31 


CET (Common 
Entrance Test for 
Maritime Courses) 


.Tech Marine 
Engg / B.S/ B.Sc/ 
Diploma Courses in 
Nautical Science 
and Maritime 
Science 


www.imu.edu.in 


INDEX 


பொறியியல்‌ படிப்புகள்‌ 


Engineering Courses 


1. INDIAN INSTITUTE OF TECHNOLOGY 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்களுக்கு இந்தியன்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ டெக்னாலஜி 


(Indian Institute of Technology) வாயிலாக பொறியியல்‌ படிப்புகள்‌ 
வழங்கப்படுகிறது. அதன்விவரம்‌... . 

படிப்பின்‌ விவரம்‌ Bachelor of Technology (B.Tech.,) 

பொறியியல்‌ பாடப்‌ Aerospace / Agriculture / Biological Science / 


பிரிவுகள்‌ (Branches in 
Engineering) 


Biotechnolgy/ Ceramic / Chemical / Civil / Computer 
Science/ Electrical / Electrical and Electronics 
Communication / Electronics / Energy / 
Instrumentation / Manufacturing Science / Material / 
Metallurgical / Mechanical / Mineral / Mining/Naval 
Architecture / Ocean Engineering / Petroleum 
Engineering / Production and Industrial / Pulp and 
Paper /Textile Technology. 


அடிப்படைக்‌ கல்வித்‌ 12ஆம்‌ வகுப்பு (கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌) 
தகுதி 

படிப்பின்‌ கால அளவு 4 ஆண்டுகள்‌ 

எழுத வேண்டிய Joint Entrance Examination 

நுழைவு தேர்வு 

இணையதள முகவரி www.jeemain.nic.in / www.jeeadv.ac.in 

VYY - கள்‌ சென்னை / மும்பை / டில்லி / கவுகாத்தி / கான்பூர்‌ / 


அமைந்துள்ள இடங்கள்‌ 


காரக்பூர்‌ / ரூர்க்கி / வாரணாசி / தன்பாத்‌ / 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.Tech / MBA போன்ற உயர்கல்வி படிக்கலாம்‌. தனியார்‌ 
துறையில்‌ வளாக பணியமர்த்தல்‌ வாயிலாக உடனடியாக 
வேலைவாய்ப்பை பெறலாம்‌. அரசு மற்றும்‌ பிரபல தனியார்‌ 
துறைகளில்‌ பொறியாளர்‌, கண்காணிப்பாளர்‌, தொழில்‌ 
நுட்ப அலுவலர்‌ போன்ற பணிவாய்ப்புகளை உடனடியாக 
பெறலாம்‌. சுய தொழில்‌ தொடங்கலாம்‌. அயல்நாட்டு 
வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


மேலும்‌ விவரங்களை கீழ்கண்ட இணையதளங்களில்‌ அறியலாம்‌. 
IIT Madras — www.iitm.ac.in 
IIT Bombay = www.iitb.ac.in 
IIT Delhi — www.iitd.ac.in 
IIT Guwahati — www.iitg.ac.in 


IIT Kanpur 


— www.iitk.ac.in 


IIT Kahragpur — www.iitkgp.ac.in 


IIT Roorkee 


— WWW iitr.ac.in 


IIT BHU Varanasi- www.iitbhu.ac.in 
ISM Dhanbad - www.ismdhanbad.ac.in 


INDEX 


JOINT ENTRANCE EXAMINATION 


Joint Entrance Examination (JEE) is an all India common 
engineering entrance examination of objective pattern which is conducted for 
admission in various engineering colleges and courses all over the country. 
JEE consists of two parts, JEE main and JEE advanced. 


JEE MAIN EXAMINATION;- 


JEE main examination is for admission to National Institute of 
Technology (NIT) Indian Institute of Information Technology (IIIT), Centrally 
Funded Technical Institutes (CFTI) as well as for admission to the dual 
degree programme of IIEST, Shibpur. 


JEE MAIN EXAMINATION has two papers, Paper 1 and Paper 2. 
Candidates may opt for either one or both of them. Both papers contain 
multiple choice questions. Paper 1 is for admission to B.E/B.Tech courses. It 
is conducted both online and offline. Paper 2 is for admission to B.Arch. and 
B. Planning courses. It is conducted offline only. Paper 1 is of three hours 
duration and consists of 30 multiple choice questions in each of the three 
subjects. (Physics, Chemistry and Maths). There is negative mark for 
incorrect answers. 4 marks are awarded for each correct answer and 1 mark 
is deducted for each incorrect answer. 


Weblink:- www.jeemain.nic.in 
JEE ADVANCED EXAMINATION:- 


JEE Advanced Examination is for admission to various Indian 
Institute of Technology(IIT) and Indian School of Mines, Dhanbad. There are 
some institutes like Indian Institute of Science Education and Research 
(IIGER), Rajiv Gandhi Institute of Petroleum Technology and Indian Institute 
of Science(llSc), which use the score obtained in JEE Advanced as the 
basis for admission. 


JEE Advanced Examination has 2 papers, paper 1 and paper 2 of 3 
hours duration. Both papers are compulsory. Each question paper will 
consist of 3 separate sections of Physics, Chemistry and Maths. Question 
paper will consists of objective type (Multiple Choice and Numerical Answer 
Type) Questions are designed to test the comprehension, reasoning ability 
and analytical ability of the candidates. 


Weblink:- www.jeeadv.ac.in 


INDEX 


2.NATIONAL INSTITUTES OF TECHNOLOGY (NIT) 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்களுக்கு நேஷனல்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ டெக்னாலஜி 


(National Institute of 


Technology) வாயிலாக பொறியியல்‌ படிப்புகள்‌ 


வழங்கப்படுகிறது. அதன்‌ விவரம்‌... 


படிப்பின்‌ விவரம்‌ 


Bachelor of Technology (B.Tech.) 


பொறியியல்‌ பாடப்‌ பிரிவுகள்‌ 
(Branches in Engineering) 


BioTechnology / Chemical / BioMedical / Civil / 
Computer Science / Electrical and Electronics / 
Electrical and Telecommunication / Electrical / 
Electronics Communication /Electronics 
Instrumentation — /Industrial Engineering / 
Information Technology / Instrumentation / 
Metallurgical / Mechanical / Mining / 
Production& Industrial / Textile / Industrial 
Design / Physics. 


அடிப்படைக்‌ கல்வித்‌ தகுதி 12-ஆம்‌ வகுப்பு (கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌) 
படிப்பின்‌ கால அளவு 4 ஆண்டுகள்‌ 

எழுத வேண்டிய நுழைவு Joint Entrance Examination 

தேர்வு 

இணையதள முகவரி www.jeemain.nic.in 


NIT அமைந்துள்ள இடங்கள்‌ 


திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, குருஷேத்ரா, 
கொல்கத்தா, டில்லி, அகர்தலா, துர்காபூர்‌, கோவா, 
போபால்‌, ஜெய்ப்பூர்‌ அலகாபாத்‌, மணிப்பூர்‌, 
மேகாலயா, மிசோரம்‌, நாகாலந்து, ஜலந்தர்‌, 
ஜாம்ஷெட்பூர்‌, நாக்பூர்‌, பாட்னா, ராஜ்பூர்‌, ரூர்கேலா, 
சிக்கிம்‌, சில்சார்‌, ஸ்ரீநகர்‌, சூரத்‌, சூரத்கல்‌, , 
உத்தரகாண்ட்‌, வாரங்கல்‌, அருணாச்சல பிரதேஷ்‌, 
ஹமீர்பூர்‌. 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.Tech / MBA போன்ற உயர்கல்வி படிக்கலாம்‌. 
தனியார்‌ துறையில்‌ வளாக பணியமர்த்தல்‌ வாயிலாக 
உடனடியாக வேலைவாய்ப்பைப்‌ பெறலாம்‌. அரசு 
மற்றும்‌ பிரபல தனியார்‌ துறைகளில்‌ பொறியாளர்‌, 
கண்காணிப்பாளர்‌, தொழில்‌ நுட்ப அலுவலர்‌ போன்ற 
பணிவாய்ப்புகளை உடனடியாகப்‌ பெறலாம்‌. சுய 
தொழில்‌ தொடங்கலாம்‌. அயல்‌ நாட்டு 
வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


INDEX 


NIT - WEBSITE ADDRESS 


SI.No Name of the Institute website address 
01 NIT. Tiruchirappalli www.nitt.edu 
02 NIT. Puducherry www.nitpy.ac.in 
03 NIT. Calicut www.nitc.ac.in 
04 NIT.Delhi www.nitdelhi.ac.in 
05 NIT. Agartala www.nita.acin 
06 NIT. Durgapur www.nitdgp.ac.in 
07 NIT. Goa www.nitgoa.ac.in 
08 Maulana Azad NIT. Bhopal www.manit.ac.in 
09 Malaviya NIT.Jaipur www. mnit.ac.in 
10 Motilal Nehru NIT Allahabad www.mnnit.ac.in 
11 NIT.Manipur www.nitmanipur.ac.in 
12 NIT. Megalaya www.nitm.ac.in 
13 NIT.Mizoram www.nitmz.ac.in 
14 NIT. Nagaland www.nitnagaland.ac.in 
15 Dr.B.R.Ambedkar, NIT www. nitj.ac.in 
Jalandhar 
16 NIT. Jamshedpur www.nitjsr.ac.in 
17 Viswesvarayya NIT, Nagpur www. vnit.ac.in 
18 NIT. Patna www.nitp.ac.in 
19 NIT. Raipur www.nitrr.ac.in 
20 NIT.Rourkela www.nitrkl.ac.in 
21 NIT.Sikkim www.nitsikkim.ac.in 
22 NIT.Silchar www.nits.ac.in 
23 NIT. Srinagar www.nitsri.net 
24 Sardar Vallabhbhai NIT, Surat | www.svnit.ac.in 
25 NIT. Surathkal www.nitk.ac.in 
26 NIT. Kurukshetra www.nitkkr.ac.in 
27 NIT Uttarakhand www.nituk.ac.in 
28 NIT Warangal www. nitw.aci.in 
29 NIT. Arunachal Pradesh www.nitap.in 
30 NIT Hamirpur www.nith.ac.in 


INDEX 


3. COURSES IN ANNA UNIVERSITY AND AFFILIATED COLLEGES 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம்‌ மற்றும்‌ அதன்‌ 
உறுப்பு கல்லூரிகள்‌ வாயிலாக பொறியியல்‌ படிப்புகள்‌ வழங்கப்படுகிறது. அதன்விவரம்‌ 


பின்வருமாறு .. 


படிப்பின்‌ விவரம்‌ 


Bachelor of Engineering (B.E) 
Bachelor of Technology (B.Tech) 


பொறியியல்‌ பாடப்‌ 
பிரிவுகள்‌ 
(Branches in 
Engineering) 


Aero Nautical / Automobile / Agriculture / Computer 
Science / Civil / Electronic and Communication / 
Electronics Instrumentaion / Electrical and Electronics 
/ Geo Informatics / Industrial / Mechanical / Material 
Science / Mining / Manufacturing /  Printing/ 
Production/ Chemical / Ceramic / Food/ Information / 
Industrial Bio Techonology / Petro Chemical / 
Pharmaceutical / Rubber and Plastic / Textile / 
Information Technology / Mechatronics / Bio-medical / 
Electronic and Telecommunication / Instrumentation / 
Marine Engineering / Metallurgical / Petroleum / 
Robotics and Automation / Fashion Technology. 


அடிப்படைக்‌ கல்வித்‌ 
தகுதி 


12-ஆம்‌ வகுப்பு (கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ ) அல்லது 
Vocational Group (Engineering). 


படிப்பின்‌ கால அளவு 


4 ஆண்டுகள்‌ 


தேர்வு முறை மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ மாநில கலந்தாய்வு முறை 

தொடர்புடைய துறை | அண்ணா பல்கலைக்கழகம்‌ 

இணையதள முகவரி | www.annauniv.edu 
www.annauniversitycounselling.com www.tndte.ac.in 

பொறியில்‌ 1. அண்ணா பல்கலைக்கழகம்‌ - 2 வளாகங்கள்‌ 

கல்லூரிகளின்‌ (கிண்டி மற்றும்‌ குரோம்பேட்டை வளாகம்‌) 

எண்ணிக்கை 2. அண்ணா பல்கலைக்கழக வளாக கல்லூரிகள்‌ - 13 


3. அண்ணா பல்கலைக்கழகம்‌ சார்ந்த அரசு கல்லூரிகள்‌ - 9 
4. அரசு உதவி பெறும்‌ கல்லூரிகள்‌ - 3 
5. சுயநிதி கல்லூரிகள்‌ - 537 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.E / M.Tech / MBA போன்ற உயர்கல்வி படிக்கலாம்‌. 
தொழிற்‌ பழகுநர்‌ பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை 
Board of Apprentice வாயிலாக அரசு மற்றும்‌ தனியார்‌ 
நிறுவனங்களில்‌ பெறலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
துறைகளில்‌ உதவி பொறியாளர்‌, கண்காணிப்பாளர்‌, தொழில்‌ 
நுட்ப அலுவலர்‌ போன்ற பணிவாய்ப்புகளை பெறலாம்‌. சுய 
தொழில்‌ தொடங்கலாம்‌. அயல்‌ நாட்டு வேலைவாய்ப்பையும்‌ 
பெறலாம்‌. 


மேற்கண்ட விவரங்களை கீழ்க்கண்ட இணையதளத்தில்‌ காணலாம்‌. 
பொறியியல்‌ பட்டம்‌ தேர்ச்சி பெற்றவர்கள்‌ தொழில்‌ பழகுநர்‌ பயிற்சி பெற Board of 
Apprenticeship-er www.boatsr-apprentice.tn.nic.in இணையதளம்‌ வழியாக 
பதிவு செய்தல்‌ வேண்டும்‌. அதன்‌ முகவரி பின்வருமாறு, Board of Apprenticeship 
No. 4" Cross Street, CIT. Campus, Tharamani, Chennai - 13. 


INDEX 


Anna University Campuses or University Colleges - 
affiliated to Anna University 


SI.No. Campus or College Name Weblink 

1 University College of Engineering http://www. aucev.edu.in/ 
Villupuram 

2 University College of Engineering http://www. annauniv.edu 
Tindivanam 

3 University College of Engineering http://www.annauniv.edu 
Arani 

4 University College of Engineering http://www.aucek.com 
Kanchipuram 

5 ட College of Engineering, http://www.annauniv.edu 

anruti 
6 கய்‌ University Pattukkottai http://www.annauniv.edu 
ampus 

7 Anna University Thirukkuvalai http://www.annauniv.edu 
Campus 

8 Anna University Ariyalur Campus http://www.annauniv.edu 

9 Anna University Trichy Campus http://www.annauniv.edu 

10 Anna University Dindigul Campus http://www.annauniv.edu 

11 Anna university Palayamkottai, http;//www.annauniv.edu 
Tirunelveli 

12 Anna University 
V.O.Chidambaranar College of http://www.annauniv.edu 
Engineering, Thoothukudi 

13 University College of Engineering, 


Nagercoil 


http://www.ucen.in 


Government Engineering Colleges Affiliated To Anna University 


SI.No. College Name Weblink 

1 Alagappa Chettiar College of 
Engineering and Technology, http://www.accet.in 
KARAIKUDI 

2 EE tment College of http:/Awww.gcebargur.ac.in 

ngineering, Bargur 

3 Government College of i ; 
Engineering, Salem http://www.gcesalem.edu.in 

4 Government College of i A 
Engineering, Tirunelveli http://www.gcetly.ac.in 

5 Government College of . 3 
Technology, Coimbatore http://www.gct.ac.in 

6 Thanthai Periyar Government 


Institute of Technology, Vellore 


http://www.tpgit.edu.in 


9 


INDEX 


7 Government College of 
Engineering, Bodinayakanur 


http://gcebodi.in 


8 Government College of 
Engineering, Pattukkottai 


www.tau.edu.in 


9 Government College of 
Engineering Sengippatti, 


Thanjavur. 


Proposed 


Government- Aided Engineering Colleges Affiliated To Anna University 


SI.No. 


College Name 


Weblink 


1 PSG College of Technology 


http://www.psgtech.edu 


2 Coimbatore Institute of Technology 


http://www.citindia.com/ 


3 Thiagarajar College of Engineering 


http://tce.edu/ 


4. BIRLA INSTITUTE OF TECHNOLOGY AND SCIENCE (BITS) 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்களுக்கு BITS கல்வி நிறுவனத்தால்‌ வழங்கப்படும்‌ 
பொறியியல்‌ படிப்புகள்‌ பற்றிய விவரம்‌ பின்வருமாறு . . . 


படிப்பின்‌ விவரம்‌ B.E., (Hons) 

பொறியியல்‌ பாடப்‌ Chemical / Civil / Computer Science / Electrical and 
பிரிவுகள்‌ Electronics / Electronics and Instrumentation / 
(Branches in | Manufacturing 


Engineering) 


அடிப்படைக்‌ கல்வித்‌ 
தகுதி 


12ஆம்‌ வகுப்பு (கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ ) 


படிப்பின்‌ கால அளவு | 4 ஆண்டுகள்‌ 

தேர்வு முறை BITSAT Examination 

இணையதள முகவரி | www.bits-pilani.ac.in 

கல்லூரிகளின்‌ Bits Pilani, Goa, Hyderabad and Dubai 
விவரம்‌ 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.E / MBA போன்ற உயர்‌ கல்வி பயிலலாம்‌. தனியார்‌ 
துறையில்‌ வளாக பணியமர்த்தல்‌ வாயிலாக உடனடியாக 
வேலைவாய்ப்பை பெறலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
துறைகளில்‌ உதவி பொறியாளர்‌, கண்காணிப்பாளர்‌, 
தொழில்‌ நுட்ப அலுவலர்‌ போன்ற பணிவாய்ப்புகளை 
பெறலாம்‌. சுய தொழில்‌ தொடங்கலாம்‌. அயல்‌ நாட்டு 
வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


10 


INDEX 


5. INDIAN INSTITUTE OF SPACE SCIENCE AND TECHNOLOGY 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்களுக்கு இந்தியன்‌ இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ ஸ்பேஸ்‌ 
சயின்ஸ்‌ மற்றும்‌ டெக்னாலஜி கல்லூரியில்‌ அளிக்கப்படும்‌ படிப்புகள்‌ பற்றிய 


விவரங்கள்‌. 
படிப்பின்‌ விவரம்‌ e B.Tech. Aero Space Engineering 
e B.Tech. Avionics 
உ 5 Year Dual Degree (B.Tech + M.S / M.Tech). 
B.Tech Engineering Physics and M.S / M.Tech 
in any one of the following 
e MS. (Astronomy & Astrophysics) 
e M.S (Earth System Science) 
e M.S (Solid State Physics) 
e M.Tech (Optical Engineering). 
அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ஆம்‌ வகுப்பு கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ 
தகுதி 


படிப்பின்‌ கால அளவு 


B.Tech - 4 ஆண்டுகள்‌ 
Dual Degree (B.Tech + M.S / M.Tech) - 5 


ஆண்டுகள்‌ 
எழுத வேண்டிய | IIST (Indian Institute of Space Science and 
நுழைவுத்‌ தேர்வு Technology) 

www.iist.ac.in 
தொடர்புடைய துறை Department of Space, Government of India 
கல்லூரியின்‌ விவரம்‌ IST (Indian Institute of Space Science and 


Technology) 
Valiamala, Thiruvanathapuram, Kerala. 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.Tech / MBA பொன்ற உயர்‌ கல்வி பயிலலாம்‌. தனியார்‌ 
துறையில்‌ வளாக பணியமைர்த்தல்‌ வாயிலாக உடனடியாக 
வேலைவாய்ப்பை பெறலாம்‌. அரசு மற்றும்‌ பிரபல தனியார்‌ 
துறைகளில்‌ பொறியாளர்‌, தொழில்‌ நுட்ப அலுவலர்‌ 
போன்ற பணிவாய்ப்புகளை உடனடியாக பெறலாம்‌. அயல்‌ 
நாட்டு வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


11 


INDEX 


Place of the Website Address Place of the (Website Address 
Institute Institute 
Srirangam. www.nitt.edu Hyderabad www. iiit.ac.in 
Kancheepuram. | www.iiitdm.ac.in Bangalore www. iiitb.ac.in 
Allahabad www.iiita.ac.in Bhubaneswar Www.iiit-bn.ac.in 
Jabalpur. www.iiitdmj.ac.in 
Gwalior. www.iitm.ac.in 
Sri City. www. iiits.ac.in 
Guwahati www. iiitg.ac.in 
Kota www.iiitkota.ac.in 
Vadodara www.iiitvadodara.ac.in 
Pune www.isquareit.edu.in 
Kerala www.iiitmk.ac.in 
Delhi www. iiitd.ac.in 


தொலைதூர கல்வி மூலம்‌ பொறியியல்‌ படிப்புகள்‌ 


7. ASSOCIATE MEMBER OF INSTITUTION OF ENGINEERS (AMIE) 
(AMIE Equvalent to B.E/ B.Tech Degree) 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ தொலை தூர கல்வி மூலம்‌ பொறியியல்‌ படிப்பு 


(AMIE) படிக்கலாம்‌. 


AMIE கல்வித்‌ தகுதி பொறியியல்‌ 


இணையானதாகும்‌. அதன்‌ விவரம்‌ பின்வருமாறு. .. . 


பட்டப்‌ 


படிப்பிற்கு 


படிப்பின்‌ விவரம்‌ AMIE Equvalent to B.E/ B.Tech Degree in 
பொறியியல்‌ LITE 1. Chemical Engineering 
பிரிவுகள்‌ 


o ON DO உ W I 


. Civil Engineering 


. Electrical Engineering 


. Mechanical Engineering 


. Mining Engineering 


. Production Engineering 


10. Textile Engineering. 


. Computer Science and Engineering 


. Electronic & Communication Engineering 


. Materials and Metallurgical Engineering 


13 


INDEX 


அடிப்படைக்‌ கல்வித்‌ 
தகுதி 


12-ஆம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ (அல்லது) 
பல்தொழில்நுட்ப பட்டய படிப்பு 3 ஆண்டுகள்‌ (Polytechnic 
Diploma) 


படிப்பின்‌ கால அளவு 


6 ஆண்டுகள்‌(தொலைதூரக்‌ கல்வி Distance Learning 
Course). 


தேர்வு முறை தேர்வுத்தாள்களின்‌ எண்ணிக்கை 

அடிப்படைக்‌ கல்வித்‌ Section A Section B Total Duration 

தகுதி Subject 

H.SC 10 9 + Lab 19 + Lab 6 Years 
& Project 

3 Years Diploma 4 9 + Lab 13 + Lab 6 Years 
& Project 


Section A : Fundamental Engineering 

Section B : 

1. Chemical Engineering 2. Civil Engineering 
3. Computer Science and Engineering 4. Electrical 
Engineering 5. Electronics & Communication 
Engineering 6. Mechanical Engineering 7. Materials 
and Metallurgical Engineering 8. Mining Engineering 

9. Production Engineering 10. Textile Engineering. 


கல்வியின்‌ பயன்பாடு 


பணிபுரிந்து கொண்டே தொலை தூரக்கல்வி வாயிலாக 
பொறியியல்‌ பட்டம்‌ பெறலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
துறையில்‌ பொறியாளராக வேலைவாய்ப்பு பெறலாம்‌. 
அயல்நாட்டு வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


14 


INDEX 


மருத்துவம்‌, மருத்துவம்‌ சார்ந்த படிப்புகள்‌ மற்றும்‌ அறிவியல்‌ சார்ந்த படிப்புகள்‌ 
MEDICAL, ALLIED HEALTH SCIENCE AND SCIENCE SUBJECT 


COURSES 


1. மருத்துவம்‌ MEDICAL COURSES (MBBS) 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ மருத்துவப்‌ படிப்பில்‌ சேருவதற்கான விவரம்‌ 


பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ M.B.B.S., (Bachelor of Medicine and Bachelor of 
Surgery). 
அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ஆம்‌ வகுப்பு கணிதம்‌, உயிரியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ 
தகுதி (அல்லது) தாவரவியல்‌, விலங்கியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌. 
படிப்பு மற்றும்‌ பயிற்சி 5 1/2 ஆண்டுகள்‌ 
கால அளவு 
மத்திய அரசு 1. NEET - (National Eligibility Entrance Test) 
மருத்துவக்‌ இணையதள முகவரி:- www.cbscneet.nic.in 
கல்லூரிகளுக்கான 2. JIPMER நுழைவுத்‌ தேர்வு 
தேர்வு முறை இணையதள முகவரி :- www.jipmer.edu.in 
3. AIIMS நுழைவுத்‌ தேர்வு:- www.aiimsexams.org 
(New Delhi, Bhopal, Bhubaneswar, Jodhpur, 
Patna, Raipur, Rishikesh). 
4. Armed Forces Medical College, Pre-medical 
Test — Pune www.afmc.nic.in 
5. Government Medical College and Hospital, 
Chandigarh (Centralised Admission through NEET) 
website:- www.gmch.gov.in 
மாநில அரசு மருத்துவக்‌ கல்வி இயக்ககத்தால்‌ நடத்தப்படும்‌ மாநில 
மருத்துவக்‌ அளவிலான கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண்‌ 
கல்லூரிகளுக்கான அடிப்படையில்‌ தேர்வு (அல்லது) அரசு அறிவிக்கும்‌ நுழைவுத்‌ 
தேர்வு முறை தேர்வு இணையதள முகவரி :- www. health.org.in 
மருத்துவக்‌ 1. அரசு மருத்துவக்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 21 
கல்லூரிகளின்‌ 2. தனியார்‌ மருத்துவக்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 26 
எண்ணிக்கை 


கல்வியின்‌ பயன்பாடு 


அரசு மற்றும்‌ தனியார்‌ துறைகளில்‌ மருத்துவராக 
பணியாற்றலாம்‌. M.D/ M.S போன்ற உயர்‌ கல்வியைப்‌ 
பயிலலாம்‌. ஆராய்ச்சி பணிகளில்‌ ஈடுபடலாம்‌. தனியார்‌ 
மருத்துவமனை துவங்கலாம்‌. அயல்‌ நாட்டு 
வேலைவாய்ப்பை பெறலாம்‌. 


குறிப்பு:- மாநிலத்திலுள்ள அரசு மருத்துவக்‌ கல்லூரிகளில்‌ உள்ள மொத்த 
இடங்களில்‌ 15 சதவிகித இடங்கள்‌ தேசிய அளவிலான பொது நுழைவுத்‌ தேர்வில்‌ 
தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 


15 


INDEX 


அரசு மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ 

(DYA oia : , 
22 மருத்துவக்‌ கல்லூரிகளின்‌ விவரம்‌ 

01 | சென்னை மருத்துவக்‌ கல்லூரி, சென்னை 

02 | ஸ்டான்லி மருத்துவக்‌ கல்லூரி, இராயபுரம்‌, சென்னை.13. 

03 | மதுரை மருத்துவக்‌ கல்லூரி, மதுரை 

04 | கீழ்ப்பாக்கம்‌ அரசு மருத்துவக்‌ கல்லூரி, சேத்துப்பட்டு, சென்னை.31. 

05 | செங்கல்பட்டு மருத்துவக்‌ கல்லூரி, செங்கல்பட்டு 

06 | தஞ்சாவூர்‌ மருத்துவக்‌ கல்லூரி, தஞ்சாவூர்‌ 

07 | கோயம்புத்தூர்‌ மருத்துவக்‌ கல்லூரி, கோயம்புத்தூர்‌ 

08 | திருநெல்வேலி மருத்துவக்‌ கல்லூரி, திருநெல்வேலி 

09 | மோகன்‌ குமாரமங்கலம்‌ மருத்துவக்‌ கல்லூரி, சேலம்‌ 

10 | K.A.P. விஸ்வநாதன்‌ அரசு மருத்துவக்‌ கல்லூரி, திருச்சி 

11 | தூத்துக்குடி அரசு மருத்துவக்‌ கல்லூரி, தூத்துக்குடி 

12 | வேலூர்‌ அரசு மருத்துவக்‌ கல்லூரி, அடுக்கம்பாறை, வேலூர்‌ 

13 | கன்னியாகுமரி அரசு மருத்துவக்‌ கல்லூரி, கன்னியாகுமரி 

14 | தேனி அரசு மருத்துவக்‌ கல்லூரி, தேனி 

15 | தர்மபுரி அரசு மருத்துவக்‌ கல்லூரி, தர்மபுரி 

16 | விழுப்புரம்‌ அரசு மருத்துவக்‌ கல்லூரி, விழுப்புரம்‌ 

17 | திருவாரூர்‌ அரசு மருத்துவக்‌ கல்லூரி, திருவாரூர்‌ 

18 | சிவகங்கை அரசு மருத்துவக்‌ கல்லூரி, சிவகங்கை 

19 | சென்னை அரசு மருத்துவக்‌ கல்லூரி, ஓமந்தூரார்‌ அரசினர்‌ தோட்டம்‌, 

சென்னை 
20 | திருவண்ணாமலை அரசு மருத்துவக்‌ கல்லூரி மற்றும்‌ மருத்துவமனை, 
திருவண்ணாமலை 
21 | 57 பெருந்துறை மருத்துவக்‌ கல்லூரி, பெருந்துறை, ஈரோடு மாவட்டம்‌ 
2.பல்‌ மருத்துவம்‌ DENTAL COURSES 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ பல்‌ மருத்துவ படிப்பில்‌ சேருவதற்கான விவரம்‌ 
பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ B.D.S., (Bachelor of Dental Surgery) 
அடிப்படைக்‌ 12-ஆம்‌ வகுப்பு உயிரியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, 
கல்வித்தகுதி கணிதம்‌ (அல்லது) தாவரவியல்‌, விலங்கியல்‌, வேதியியல்‌, 
இயற்பியல்‌. 

படிப்பு மற்றும்‌ பயிற்சி 5 ஆண்டுகள்‌ 
கால அளவு 
மத்திய அரசு மருத்துவ 1. NEET (National Eligibility Entrance Test) 
கல்லூரி களுக்கான இணையதள முகவரி:- www.cbscneet.nic.in 
தேர்வு முறை 2. Dr. Harvansh Singh Judge Institute of Dental 


Science, Punjab University, Chandigarh 
(Centralised Admission through NEET Entrance 
Test). இணையதள முகவரி :- www.gmch.gov.in 


16 


INDEX 


மாநில அரசு மருத்துவ 
கல்லூரிகளுக்கான 


தேர்வு முறை 


மருத்துவ கல்வி இயக்ககத்தால்‌ நடத்தப்படும்‌ மாநில 
அளவிலான கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண்‌ 
அடிப்படையில்‌ தேர்வு. (அல்லத) அரசு அறிவிக்கும்‌ 
நுழைவுத்‌ தேர்வு இணையதள முகவரி :- www. 
tnhealth.org 


மருத்துவ 
கல்லூரிகளின்‌ 
எண்ணிக்கை 


1. அரசு பல்‌ மருத்துவ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 1 
(தமிழ்நாடு அரசு பல்‌ மருத்துவமனை, சென்னை). 

2. தனியார்‌ பல்‌ மருத்துவ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 

25 


கல்வியின்‌ பயன்பாடு 


அரசு மற்றும்‌ தனியார்‌ துறைகளில்‌ பல்‌ மருத்துவராக 
பணியாற்றலாம்‌. M.D.S போன்ற உயர்‌ கல்வியைப்‌ 
பயிலலாம்‌. தனியார்‌ பல்‌ மருத்துவ மனை துவங்கலாம்‌. 
அயல்‌ நாட்டு வேலைவாய்ப்பை பெறலாம்‌. 


குறிப்பு:- மாநிலத்திலுள்ள அரசு மருத்துவக்‌ கல்லூரிகளில்‌ உள்ள மொத்த இடங்களில்‌ 
15 சதவிகித இடங்கள்‌ தேசிய அளவிலான பொது நுழைவுத்‌ தேர்வில்‌ 
தேர்ச்சி பெறுபவர்களுக்கு வழங்கப்படுகிறது. 


3 இந்திய மருத்துவப்‌ படிப்புகள்‌ INDIAN MEDICINE COURSES 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ இந்திய மருத்துவப்‌ படிப்புகளை பயிலலாம்‌. அதன்‌ 


விவரம்‌ பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ 1. B.S.M.S (Bachelor of Siddha Medicine and 
Surgery) 
2. B.A. M.S.(Bachelor of Ayurvedic Medicine and 
Surgery) 
3. B.H.M.S.(Bachelor of Homeopathic Medicine 
and Surgery) 
4. B.U.M.S. (Bachelor of Unani Medicine and 
Surgery) 
5. B.N.Y.S. (Bachelor of Naturopathy and Yogic 
Science). 
அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ஆம்‌ வகுப்பு உயிரியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, 
தகுதி கணிதம்‌ (அல்லத) தாவரவியல்‌, விலங்கியல்‌, 
வேதியியல்‌, இயற்பியல்‌. 
படிப்பு மற்றும்‌ பயிற்சி கால | 51/2 ஆண்டுகள்‌ 
அளவு 
மத்திய அரசு மருத்துவக்‌ | 1. National Institute of Homeopathy,Kolkatta 
கல்லூரிகளுக்கான All India Entrance Exam — www.nih.nic.in 
தேர்வு முறை 2.National Institute of Ayurvedha, Jaipur. 


All India Entrance Exam — www.nia.nic.in 
3.Health Education and Research Council of India 
— www.herci.in 


17 


INDEX 


மாநில அரசு மருத்துவக்‌ | இந்திய மருத்துவ இயக்ககத்தால்‌ (Directorate of 


கல்லூரிகளுக்கான Indian Medicine and Homeopathy) நடத்தப்படும்‌ 
தேர்வு முறை மாநில அளவிலான கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண்‌ 
அடிப்படையில்‌ தேர்வு. 
இணையதள முகவரி :- www.tnhealh.org 
மருத்துவக்‌ 1. அரசு சித்த மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 2 
கல்லூரிகளின்‌ சுயநிதி சித்த மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 52. 
எண்ணிக்கை 2 அரசு ஆயுர்வேத மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 1 


சுயநிதி ஆயுர்வேத மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 6 

3. அரசு உேறாமியோபதி மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 1 
சுயநிதி உேறாமியோபதி மருத்துவக்‌ கல்லூரிகள்‌-9 

4. அரசு யுனானி மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ - 1 

5. அரசு யோகா மற்றும்‌ நேச்சுரோபதி மருத்துவக்‌ 
கல்லூரிகள்‌ - 1 

6. சுயநிதி யோகா மற்றும்‌ நேச்சுரோபதி மருத்துவக்‌ 
கல்லூரிகள்‌ - 4 


கல்வியின்‌ பயன்பாடு அரசு மற்றும்‌ தனியார்‌ துறைகளில்‌ சித்தா / ஆயுர்வேதா / 
ேறாமியோபதி / யுனானி /யோகா மற்றும்‌ நேச்சுரோபதி 
மருத்துவராக பணியாற்றலாம்‌. M.S.M.S., / M.A.M.S / 
M.H.M.S / M.U.M.S / M.Y.M.S போன்ற உயர்‌ கல்வி 
பயிலலாம்‌. தனியார்‌ மருத்துவமனை துவங்கலாம்‌. 


அரசு இந்திய மருத்துவக்‌ கல்லூரிகளின்‌ விவரம்‌ 


வ. அரசு மருத்துவக்‌ கல்லூரிகள்‌ 


01. அரசு சித்த மருத்துவக்‌ கல்லூரி, அரும்பாக்கம்‌, சென்னை 600 106. 


02 அரசு சித்த மருத்துவக்‌ கல்லூரி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 


மாவட்டம்‌. 


03 அரசு ஹோமியோபதி மருத்துவக்‌ கல்லூரி, திருமங்கலம்‌, மதுரை மாவட்டம்‌ 


04. | அரசு ஆயுர்வேதிக்‌ மருத்துவக்‌ கல்லூரி மற்றும்‌ மருத்துவமனை, காட்டூர்‌, 
நாகர்கோவில்‌ 


05 அரசு யுனானி மருத்துவக்‌ கல்லூரி, அரும்பாக்கம்‌, சென்னை 600 106. 


06. | அரசு யோகா மற்றும்‌ நேச்சுரோபதி கல்லூரி, அரும்பாக்கம்‌, சென்னை 600 106 


18 


INDEX 


4. கால்நடை மருத்துவ படிப்புகள்‌ VETERINARY SCIENCE COURSES 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ கால்நடை மருத்துவ படிப்புகளில்‌ 


சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 

படிப்பின்‌ விவரம்‌ | Bachelor of Veterinary Science (B.V.Sc & AH) 

அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ 
கல்வித்‌ தகுதி (அல்லது) இயற்பியல்‌, வேதியியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌. 


படிப்பின்‌ கால 
அளவு 


5 ஆண்டுகள்‌ 


தேர்வு முறை 1. மத்திய அரசு நடத்துகின்ற All India Pre veterinary Test 

நுழைவுத்தேர்வு. 

www.aipvt.vci.nic.in/ 

2. மாநில அளவில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ பொது கலந்தாய்வு 

முறை. 

http://www.tanuvas.tn.nic.in/ 

கல்லூரிகளின்‌ | தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல்‌ பல்கலைக்‌ கழகம்‌ 
எண்ணிக்கை அரசு கல்லூரிகள்‌ — 4 ள(சென்னை, நாமக்கல்‌, ஒரத்தநாடு, 

திருநெல்வேலி) 
கல்வியின்‌ M.V.Sc உயர்கல்வி பயிலலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ துறையில்‌ 
பயன்பாடு கால்நடை மருத்துவராக பணிபுரியலாம்‌. தனியாக கால்நடை 


மருத்துவமனை துவங்கலாம்‌. ஆராய்ச்சி பணி மேற்கொள்ளலாம்‌. 


5. செவிலியர்‌ படிப்புகள்‌ Nursing Courses 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ செவிலியர்‌ படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ 


பின்வருமாறு. 

படிப்பின்‌ விவரம்‌ | B.Sc., Nursing - 4 Year 

மற்றும்‌ கால B.Sc., (Hons) Nursing - 4 Year 
அளவு B.Sc., (Post Basic) Nursing - 4 Year 

Diploma in Nursing and Mid-wifery — 3 Years. 

Diploma in Ayurvedha Nursing and Pharmacy - 2 18 Years. 
அடிப்படைக்‌ 12ஆம்‌ வகுப்பு உயிரியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, கணிதம்‌, 
கல்வித்‌ தகுதி (அல்லது) தாவரவியல்‌, விலங்கியல்‌, வேதியியல்‌, இயற்பியல்‌. 
மத்திய அரசு 1. AIIMS-AII India Entrance Test — www.aiimsexams.org. 
செவிலியர்‌ (New Delhi, Bhopal, Bhubaneswar, Jodhpur, Patna, 
கல்லூரி Raipur, Rishikesh). 
களுக்கான 2. JIPMER நுழைவுத்‌ தேர்வு - இணையதள முகவரி :- 
தேர்வு முறை www.jipmer.edu.in 


3. National Institute of Ayurvedha, Jaipur- All India 
Entrance Exam — www.nia.nic.in 

4. Armed Forces Medical College, Pre-medical Test — 
Pune www.afmc.nic.in 

5. Health Education and Research Council of India — 


www.herci.in 


19 


INDEX 


மாநில அரசு மருத்துவ கல்வி இயக்ககத்தால்‌ நடத்தப்படும்‌ மாநில அளவிலான 
செவிலியர்‌ கலந்தாய்வு மூலமாக மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ தேர்வு 
கல்லூரி இணையதள முகவரி :- www.tnhealth.org 
களுக்கான 
தேர்வு முறை 
செவிலியர்‌ 1. அரசு செவிலியர்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 5 
கல்லூரிகளின்‌ (அரசு செவிலியர்‌ கல்லூரி, சென்னை, மதுரை, செங்கல்பட்டு, 
எண்ணிக்கை சேலம்‌, தேனி). 

2. தனியார்‌ செவிலியர்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 156 

3. சுய நிதி கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 6 
கல்வியின்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ மருத்துவமனைகளில்‌ செவிலியராக 
பயன்பாடு பணியாற்றலாம்‌. M.Sc Nursing போன்ற உயர்கல்வியைப்‌ 


பயிலலாம்‌. அயல்‌ நாட்டு வேலைவாய்ப்பை உடனடியாக பெறலாம்‌. 


6. இயன்முறை மருத்துவம்‌ (Physiotherapy Course) 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ Physiotherapy Course படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ Bachelor of Physiotherapy - 4 2 years 
விவரம்‌ Bachelor of Prosthetics and Orthotics - 4 % years. 
மற்றும்‌ கால | Diploma in Prosthetics and Orthotics - 2 years 
அளவு Diploma in Physiotherapy - 2 years 
அடிப்படைக்‌ | 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ (அல்லது 
கல்வித்‌ இயற்பியல்‌, வேதியியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌ 
தகுதி 
தேர்வு 1 மத்திய அளவில்‌ பொது நுழைவுத்‌ தேர்வு - www.aiipmr.gov.in, 
முறை www.muhs.ac.in ,www.rehabcouncil.nic.in 
2. மாநில அளவில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ பொது கலந்தாய்வு 
முறையில்‌ — www.tnhealh.org. 
கல்வி 1. Al India Institute of Physical Medicine and 
நிறுவனங்‌ Rehabilitation,Mumbai. www.aiipmr.gov.in 
களின்‌ 2. The Health Institution and Research Council of India, 
விபரம்‌ Delhi. www.herci.edu.in 
3. Government Institute of Rehabilitation Medicine, Chennai 
(Sub Centres- Thanjavur, 
Coimbatore,Cuddalore, Tirunelveli, Thirunagar(Chennai), 
Salem and Madurai. 
4. Tamilnadu Dr. M.G.R. Medical University, Chennai. 
5. Tamilnadu Paramedical Institution College of 
Physiotherapy, Chennai.. 
6. Government College of Physiotherapy, Trichy. 
கல்வியின்‌ MPT போன்ற உயர்‌ கல்வி பயிலலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
பயன்பாடு மருத்துவமனைகளில்‌ Physiotherapist ஆக பணிவாய்ப்புகளைப்‌ 
பெறலாம்‌. சொந்தமாக இயன்முறை மருத்துவ சிகிச்சை மையம்‌ 
அமைக்கலாம்‌. அயல்நாட்டு வேலைவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. 


20 


INDEX 


7. மருந்தாளுநர்‌ படிப்புகள்‌ (Pharmacy Courses) 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ மருந்தாளுநர்‌ படிப்புகள்‌ ( Pharmacy 
Courses) சேர்வதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ | 1.B.Pharm (Bachelor of Pharmacy) - 4 Years 

மற்றும்‌ கால 2.D.Pharm (Diploma in Pharmacy) - 2 Years 

அளவு 3. Pharm.D (Doctor in Pharmacy) - 6 Years 

அடிப்படைக்‌ 12ஆம்‌ வகுப்பு உயிரியல்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, கணிதம்‌, 

கல்வித்‌ தகுதி (அல்லது) தாவரவியல்‌, விலங்கியல்‌, வேதியியல்‌, இயற்பியல்‌. 

மத்திய அரசு BITSAT (Bilani, Hyderabad) 

மருத்துவக்‌ இணையதள முகவரி :- www.bitadmission.com 

கல்லூரிகளுக்க 

ரன தேர்வு முறை 

மாநில அரசு மருத்துவக்‌ கல்வி இயக்ககத்தால்‌ (Directorate of Medical 

மருத்துவக்‌ Education) நடத்தப்படும்‌ மாநில அளவிலான கலந்தாய்வு 

கல்லூரி வாயிலாக மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ தேர்வு. 

களுக்கான இணையதள முகவரி :- www.tnhealth.org 

தேர்வு முறை Tamil Nadu M.G.R. Medical University - 
www.tnmgrmu.ac.in 

மருந்தாளுநர்‌ 1. அரசு மருந்தாளுநர்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 2 

கல்லூரிகளின்‌ (அரசு மருந்தாளுநர்‌ கல்லூரி சென்னை /மதுரை) 

எண்ணிக்கை 2. தனியார்‌ மருந்தாளுர்‌ கல்லூரிகளின்‌ எண்ணிக்கை - 37. 

கல்வியின்‌ M.Pharm போன்ற உயர்‌ கல்வி பயிலலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 

பயன்பாடு மருத்துவ மனைகளில்‌ மருந்தாளுநராக பணிபுரியலாம்‌. மருந்து 


ஆராய்ச்சி பணிகளையும்‌ மேற்கொள்ளலாம்‌. விற்பனையாளராக 
பணிபுரியலாம்‌ தனியார்‌ மருந்தகங்களில்‌ பணிபுரியலாம்‌. தனியாக 
மருந்தகம்‌ துவங்கலாம்‌. B.Pharm படித்தவர்கள்‌ தனியாக மருந்து 
கம்பெனி துவங்கலாம்‌. Pharm.D படித்தவர்கள்‌ நோயாளிகளுக்கு 
மருந்து ஆலோசகராக பணிபுரியலாம்‌. அயல்‌ நாட்டு 
வேலைவாய்ப்பை பெறலாம்‌. 


21 


8. துணை மருத்துவ படிப்புகள்‌ 
ALLIED HEALTH SCIENCE COURSES 


INDEX 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ துணை மருத்துவ படிப்புகளில்‌ 


சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 
DIPLOMA IN 
படிப்பின்‌ | Professional Courses Degree Courses ரம்ப NE 
விவரம்‌ (for 12" Standard) 
(2 years) 
B.O.T - Bachelor of 1. B.Sc. — Accident 8 
Occupational Emergency Care 
Therapy Technology 1. Accident & 
B.M.R.Sc. — 2. em ees & Emergency Care 
ல்‌ ; peech Language echnology 
ட Pathology 2. Critical Care 
. B.Sc.-Cardiac Technology 
Bachelor of Allied Technology 3. Nursing Aided 
Healh Science 4. B.Sc. — Cardio 4. Operation 
(4.1/2 Years Pulmonary Theatre & 
Course). Perfusion Care Anesthesia 
Technology Technology 
5. B.Sc.—Critical Care | 5. Ophthalmic 
Technology Nursing Assistant 
6. B.Sc. - Dialysis 6. Paediatry 
Technology Technician 
7. B.Sc.- Electro 7. Scope Support 
Neurophysiology Technology 
8. B.Sc. = Medical 8. Medical Record 
Lab Technology. Science 
9. B.Sc. - Medical 9. Optometry 
Sociology Technology 
10. B.Sc. — Nuclear 10. Radiology & 
Medicine Imaging 
Technology Technology 
11. B.Sc. - Operation | 11. Medical Lab 
Theatre & Technology 
Anaesthesia 12. Cardiac Non 
Technology Invasive 
12. B.Sc. - Optometry Technology 
Technology 13. Dialysis 
13. B.Sc. - Physician Technology 
Assistant 
14. B.Sc. - Prosthetics 
& Orthotics 
15. B.Sc. — Radiology 
Imaging PARA DENTAL 
Technology COURSES (for 121 
16. B.Sc. - Standard) 
Radiotherapy 1. Dental Hygienist 
Technology 2. Dental Mechanics 
17.B.Sc. - Anesthesia | 3.Dental Operating 
Technology Room Assistant 


22 


INDEX 


18.B.Sc. — Cardiac CERTIFICATE 
Perfusion COURSE 
Technology (CPI) q year) 
19.B.Sc. — Cardio . Cardiac 
Vascular Sonography 
Technology (CVT) Technician 
20.B.Sc. — Diabetes 2. ECG/Treadmill 
Science Technician 
21.B.Sc. - Echocardio | 3. Pump Technician 
graphy Technology. | 4. Cardiac 
Catherization Lab 
Technician 
5. Emergency Care 
Technician 
6. Respiratory 
Technician 
7. Dialysis 
Technician 
8.Anaesthecia 
Technician 
9. Theatre 
Technician 
10. Orthopaedic 
Technician 
அடிப்படைக்‌ | 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, | 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, | 12-ம்‌ வகுப்பில்‌ 
கல்வித்‌ இயற்பியல்‌, வேதியியல்‌, | இயற்பியல்‌, வேதியியல்‌, | கணிதம்‌, இயற்பியல்‌, 
தகுதி உயிரியல்‌ (அல்லது) | உயிரியல்‌ (அல்லது) | வேதியியல்‌, உயிரியல்‌ 
இயற்பியல்‌, வேதியியல்‌ | இயற்பியல்‌, வேதியியல்‌ | (அல்லது) இயற்பியல்‌, 
தாவரவியல்‌ , விலங்கியல்‌. | தாவரவியல்‌, விலங்கியல்‌. | வேதியியல்‌, 
தாவரவியல்‌, 
விலங்கியல்‌. 
படிப்பின்‌ |4 ஆண்டுகள்‌ 3 ஆண்டுகள்‌ Diploma Course - 2 
கால அளவு years, 
Certificate Course - 1 
year 
தேர்வு மருத்துவ கல்வி | மருத்துவ கல்வி | மருத்துவ கல்வி 
முறை இயக்ககத்தால்‌ மதிப்பெண்‌ | இயக்ககத்தால்‌ இயக்ககத்தால்‌ 
அடிப்படையில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ | மதிப்பெண்‌ 
நடத்தப்படும்‌ மாநில | நடத்தப்படும்‌ மாநில | அடிப்படையில்‌ 
அளவிலான பொது | அளவிலான பொது | நடத்தப்படும்‌ மாநில 
கலந்தாய்வு முறை. கலந்தாய்வு முறை. அளவிலான பொது 
www. tnhealth.org www. tnhealth.org கலந்தாய்வு முறை. 
www. tnhealth.org 
கல்வி Tamil Nadu M.G.R. Tamil Nadu M.G.R. Tamil Nadu M.G.R. 
வழங்கும்‌ Medical University Medical University Medical University 
பல்கலை www.tnmgrmu.ac.in) www.tnmgrmu.ac.in) www.tnmgrmu. ac.in) 
கழகம்‌ மற்றும்‌ தனியார்‌ மருத்துவ மற்றும்‌ தனியார்‌ மருத்துவ மற்றும்‌ தனியார்‌ 
பல்கலைக்‌ கழகங்கள்‌ பல்கலைக்‌ கழகங்கள்‌ மருத்துவ பல்கலைக்‌ 
Health Education & JIPMER. Pondicherry — | கழகங்கள்‌ 
Research Council of www.jipmer.edu.in 
India-www.herci.in 
கல்வியின்‌ | அரசு மற்றும்‌ தனியார்‌ மருத்துவமனைகளில்‌ சம்பந்தப்பட்ட துறையில்‌ பணி 
பயன்பாடு | வாய்ப்புகளை பெறலாம்‌. அயல்‌ நாட்டு வேலைவாய்ப்பை பெறலாம்‌. 


23 


INDEX 


9. வேளாண்மை படிப்புகள்‌ AGRICULTURE COURSES 


12-ம்‌ வகுப்பு (கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ (அல்லது 
இயற்பியல்‌, வேதியியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌) தேர்ச்சி பெற்றவர்கள்‌ வேளாண்மை 
சார்ந்த படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு:- 


படிப்பின்‌ 4 Years Degree Courses 2 Years Diploma 
விவரம்‌ மற்றும்‌ | B.Sc., Agriculture (விவசாயம்‌) Courses 
கால அளவு B.Sc., Agriculture Business Diploma in 
Management (விவசாய மேலாண்மை Agriculture X 
B.Tech Bio Informatics (உயிர்‌ தகவல்‌) | (விவசாயத்தில்‌ 
B.Tech., Agriculture Engineering பட்டயபடிப்பு) 
(வேளாண்‌ பொறியியல்‌) Diploma யூ 
B.Tech.,BioTechnology Horticulture. ப 
(உயிர்‌ தொழில்‌ நுட்பவியல்‌ தோட்டக்கலையில்‌ 
B.Tech., Agriculture Information அரக்க 
Technology (விவசாய தகவல்‌ குமிழ்நாடு ! 
தொழில்நுட்பம்‌) வேளாண்மைப்‌ 
B.Sc. Horticulture (தோட்டக்கலை) eae eet 
B.Tech Horticulture (தோட்டக்கலை ப்‌ 
. oe காயமபுததுா, 
தொழில்‌ நுட்பம்‌) திண்ம்வன 
B.Sc., Forestry (காடுவளர்ப்பு) R : 
; ats தர்மபுரி, ஒரத்த நாடு 
B.Sc., Sericulture (பட்டுவளர்ப்பு) l மற்றும்‌ காந்தி கிராம 
B.Tech Food Process Engineering பல்கலைக்‌ கழகம்‌, 
(உணவு பதப்படுத்துதல்‌) திண்டுக்கல்‌.) 
மத்திய தேர்வு | ICAR (Indian Council for Agriculture 
முறை Research) நடத்தும்‌ பொது 
நுழைவுத்தேர்வு (AIEEA) 
www.icar.org.in 
மாநில அரசு +2 தேர்வில்‌ பெற்ற மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ வேளாண்மைப்‌ 
தேர்வு முறை பல்கலை கழகம்‌ நடத்தும்‌ மாநில பொது கலந்தாய்வு முறை 
வாயிலாக தேர்வு. இணையதள முகவரி 
www.tnau.ac.in 
கல்வியின்‌ M.Sc/ M.Tech போன்ற உயர்கல்வி பயிலலாம்‌. மத்திய மற்றும்‌ 
பயன்பாடு மாநில அரசு, வங்கி, இன்சூரன்ஸ்‌ மற்றும்‌ தனியார்‌ துறையில்‌ 


பல்வேறு பணி வாய்ப்புகளை பெறலாம்‌. 


24 


INDEX 


மத்திய அரசு வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனங்கள்‌ 


E கல்லூரிகள்‌ விவரம்‌ 

1 | இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Indian Agricultural Research 
Institute) PUSA, New Delhi -110012 

2. | தேசிய வாழை ஆராய்ச்சி நிறுவனம்‌ (National Banana Research Centre) 
திருச்சி - 620 009 

3. | மத்திய கரும்பு ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Central Sugarcane Breeding Institute), 
கோயம்புத்தூர்‌ 641 003. 

4. | மத்திய வேளாண்மை பல்கலைக்கழகம்‌, இம்பால்‌, மணிப்பூர்‌ 795 004. 

5. | இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Indian Agricultural Research 
Institute), 
Port Blair, Andhaman. 

6. | இந்திய வேளாண்மை பொறியியல்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Indian Agricultural 
Engineering Research Institute), Bhopal, New Delhi -110 012. 

T. | இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Indian Agricultural Research 
Institute), 
Hyderabad. 

8. | இந்திய உயிர்‌ தொழில்‌ நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம்‌ (Indian Agricultural Bio 
Technology Institute), Ranchi. 

மேலும்‌ விவரங்களை wWww.icar.gov.in இணைய தள முகவரியில்‌ காணலாம்‌ 
தமிழகத்தில்‌ உள்ள வேளாண்மை கல்லூரிகள்‌ 
வ.எண்‌ கல்லூரி விவரம்‌ 
01 தமிழ்‌ நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம்‌, கோயம்புத்தூர்‌ - 641 003. 


02 தமிழ்‌ நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, ஒரத்த நாடு, 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - 614 908. 


03 தமிழ்‌ நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, 


வாழவச்சானூர்‌, திருவண்ணாமலை மாவட்டம்‌ - 606 753 


04 தமிழ்‌ நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌ (STAMIN 


Campus) 
குடுமியான்மலை, புதுக்கோட்டை மாவட்டம்‌ - 622 104. 


05 முதுநிலை பயிற்சி கல்லூரி, வேளாண்மை பல்கலைகழக வளாகம்‌, 


கோயம்புத்தூர்‌ - 641 003. 


06 தமிழ்‌ நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, மதுரை - 


625 104 


07 தமிழ்‌ நாடு வேளாண்மை பொறியியல்‌ கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, 


பல்லாபுரம்‌, குமுளூர்‌, திருச்சி - 621 712 


08 அன்பில்‌ தர்மலிங்கம்‌ வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, 


திருச்சி - 620 009 


09 தமிழ்‌ நாடு வேளாண்மை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிலையம்‌, 


கிள்ளிக்குளம்‌, திருநெல்வேலி - 628252. 


25 


INDEX 


தோட்டக்கலை மத்திய அரசு கல்லூரிகளின்‌ விவரம்‌ 


1. Central Institute of Sub-Tropical Horticulture, Lucknow. 

2 Central Institute of Temperate Horticulture, Srinagar. 

3. Indian Institue of Horticultural Research, Bangalore. 

4 Central Institute for Arid ^ Horticulture,Bikaneer, Rajasthan, 


Web site:- www.icar,gov,in 
தோட்டக்கலை மாநில அரசு கல்லூரிகளின்‌ விவரம்‌ 
1. தமிழ்‌ நாடு தோட்டக்கலை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, கோயம்புத்தூர்‌. 
2. தமிழ்‌ நாடு தோட்டக்கலை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, பெரியகுளம்‌, 
தேனி மாவட்டம்‌ 
3. தமிழ்‌ நாடு தோட்டக்கலை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, மதுரை. 
4. தமிழ்‌ நாடு தோட்டக்கலை கல்லூரி மற்றும்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, (பெண்கள்‌) 
திருச்சி. 
www.tnau.ac.in 
வனத்துறை மத்திய அரசு கல்லூரி 
Central Forest Research Institute Dehradun, Uttarakhand. 
வனத்துறை மாநில அரசு கல்லூரிகளின்‌ விவரம்‌ 
தமிழ்‌ நாடு வனத்துறை கல்லூரி 
மேட்டுப்பாளையம்‌,கோயம்புத்தூர்‌. 


மற்றும்‌ ஆராய்ச்சி நிறுவனம்‌, 


மேலும்‌ விவரங்களை wwwW.tnau.ac.in என்ற இணையதள முகவரியில்‌ 
காணலாம்‌. 


10. மீன்வளம்‌ தொடர்பான படிப்புகள்‌ Fisheries Science (B.F.Sc) 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ மீன்வள அறிவியல்‌ படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 1. Bachelor of Fisheries Science (B.FSc) - 4 years 
மற்றும்‌ கால அளவு | 2. BSc Aqua Culture (Fishery Micro Biology) - 3 years. 
3. B.E. Fisheries Engineering - 4 Years 
4. B.F.Sc (Nautical Science). 
அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியல்‌, உயிரியல்‌ 
கல்வித்தகுதி (அல்லது) இயற்பியல்‌, வேதியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌. 
மத்திய அரசு ICAR (Indian Council for Agriculture Research) நடத்தும்‌ 
கல்லூரி பொது நுழைவுத்தேர்வு (AIEEA)-www.icar.org.in 
களுக்கான தேர்வு 
முறை 
மாநில அரசு +2 தேர்வில்‌ பெற்ற மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ கலந்தாய்வு 
கல்லூரி முறை மூலம்‌ தேர்வு செய்யப்படுகிறது 
களுக்கான தேர்வு | இணையதள முகவரி - www.tnfu.ac.in 
முறை 


26 


INDEX 


கல்லூரிகளின்‌ Campuses Of Tamilnadu Fisheries Universities — 
விபரம்‌ www.tnfu.ac.in 


1. Fisheries College Research Institute , Tuticorin. 
2. Fisheries College and Research Institute, Ponneri. 
3. College of Fisheries Engineering, Nagapattinam. 


கல்வியின்‌ M.FSc போன்ற உயர்‌ கல்வி பெறலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
பயன்பாடு மீன்வளத்துறை நிறுவனங்களில்‌ வேலைவாய்ப்பு பெறலாம்‌. 


ஆராய்ச்சி பணிகளை மேற்கொள்ளலாம்‌. சுய வேலைவாய்ப்பில்‌ 
ஈடுபடலாம்‌. 


LIST OF FISHERIES INSTITUTES 


01..| Central Inland Fisheries Research Institute, Barrackpore, West Benal 
www.cifri.ernet.in 

02. | Central Institue of Brackishwater Aquaculture, Chennai, Tamilnadu 
www.ciba.res.in 

03. | Central Institute of Fisheries Education, Mumbai, Maharashtra 
www.cife.edu.in 

04 | Central Institute of Fisheries Technology, Kochi, Kerala. www.cift.res.in 

05. | Central Institute of Fresh Water Aquaculture, Bhubaneshwar, Orissa. 
www.cifa.in 

06 | Central Marine Fisheries Research Institute, Kochi, Kerala www.cmfri.org 

07 | National Bureaue of Fish Genetic Resources, Lucknow, Uttar Pradesh 
www.nbfgr.res.in 

08. | Central Institute of Fisheries Nautical and Engineering Training, Kerala. 


www.cifnet.nic.in 


11. உணவு பதப்படுத்துதலில்‌ பொறியியல்‌ படிப்புகள்‌ 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ உணவு பதப்படுத்தும்‌ பொறியியல்‌ 


படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. . 


படிப்பின்‌ 1.Bachelor of Technology (Food Technology) . 
விவரம்‌ மற்றும்‌ 2.Bachelor of Technology (Poultry Production Technology) 
கால அளவு 3.Bachelor of Technology (Dairy Technology) 4 ஆண்டுகள்‌ 


4.B.Tech Food Processing 
5.B.E. Food Processing and Preservation Technology. 
6.B.E. Food Science and Technology 


அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ 
கல்வித்‌ தகுதி (அல்லது) இயற்பியல்‌, வேதியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌. 


தேர்வு முறை 1. மத்திய அரசு நடத்துகின்ற பொது நுழைவுத்தேர்வு (JEE) 


www.aipvt.vci.nic.in 

2. National Institute of Food Technology Entrepreneurship 
and Management, 

Hariyana — www.niftem.ac.in — (Through IIT — JEE (Main)). 


27 


INDEX 


3. மாநில அளவில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ பொது கலந்தாய்வு 
முறை. 


பல்கலைக்‌ தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல்‌ பல்கலைக்‌ கழகம்‌, 

கழகங்களின்‌ சென்னை. 

விபரம்‌ http://www.tanuvas.tn.nic.in (கல்லூரிகள்‌ — சென்னை, ஒசூர்‌. 
Avinasilingam Institute for Home Science and Higher 
Education for Women, Coimbatore - www.avinuty.ac.in 
போன்ற அரசு மற்றும்‌ தனியார்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ கல்லூரிகள்‌ 

கல்வியின்‌ M.Tech போன்ற உயர்‌ கல்வி பயிலலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 

பயன்பாடு துறைகளில்‌ Food Technician, Dairy Technician, Research 


Officer போன்ற பணிகளைப்‌ பெறலாம்‌. 


12. உணவு மற்றும்‌ பதப்படுத்துதல்‌ சார்ந்த பட்டப்‌ படிப்புகள்‌ 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு உணவு மற்றும்‌ பதப்படுத்துதல்‌ 
பட்டப்‌ படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 
மற்றும்‌ கால 
அளவு 


3 Years Degree Courses 2 Years Diploma Courses 
B.Sc Nutrition & Food Science Diploma in Dairy 
Technology 

B.Sc. Nutrition and Dietetics 

B.Sc. Nutrition & Food service Management 
B.Sc. Clinical Nutrition and Dietetics 

B.Sc. Home Science & Nutrition 

B.Sc. Food & Nutrition 

B.Sc. Food & Preservation 

B.Sc. Food Processing Technology 

B.Sc. Food Processing & Preservation 


அடிப்படைக்‌ 
கல்வித்‌ தகுதி 


12-ம்‌ வகுப்பில்‌ கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌, உயிரியல்‌ 
(அல்லது) இயற்பியல்‌, வேதியல்‌, தாவரவியல்‌, விலங்கியல்‌. 


தேர்வு முறை 


கல்லூரிகளில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ கலந்தாய்வு முறை. 


பல்கலைக்கழகங்‌ 
களின்‌ விபரம்‌ 


Madras University www.unom.ac.in. 

Tamil Nadu M.G.R. Medical University 
www.tnmgrmu.ac.in 

Mother Terasa Women’s University, Kodaikanal 
www.motherterasawomenuniv.ac.in 

Avinasi Lingam University for Women’s Coimbatore 
www.avinuty.ac.in/ 

போன்ற அரசு மற்றும்‌ தனியார்‌ பல்கலை கழகங்களின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ கல்லூரிகள்‌ 


கல்வியின்‌ 
பயன்பாடு 


Food Quality Controller, Research Officer, Packaging 
Manager,Food Technician, Dietician, Nutritionist போன்ற 
பணிகளை அரசு மற்றும்‌ தனியார்‌ துறைகளில்‌ பெறலாம்‌. 


28 


INDEX 


13. அறிவியல்‌ பட்டப்‌ படிப்புகள்‌ (B.Sc) 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ அறிவியல்‌ பட்டப்‌ படிப்புகளில்‌ சேருவதற்கான 


விவரம்‌ பின்வருமாறு. 

படிப்பின்‌ விவரம்‌ | Bachelor of Science (B.Sc) 

அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி (அறிவியல்‌ பாட பிரிவுகள்‌) 

கல்வித்தகுதி 

படிப்பின்‌ கால 3 ஆண்டுகள்‌ 

அளவு 

தேர்வு முறை மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ 

தொடர்புடைய கல்லூரி கல்வி இயக்ககம்‌, சென்னை 600 006. www.tndce.in 

துறை 

கல்லூரிகளின்‌ | அரசு கல்லூரிகள்‌ - 80 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்‌ - 37 

விபரம்‌ அரசு உதவி பெறும்‌ தனியார்‌ கல்லூரிகள்‌ - 139 
சுயநிதி கல்லூரிகள்‌ — 467 

பல்கலைக்‌ Madras University www.unom.ac.in 

கழகங்களின்‌ Madurai Kamaraj University www.mkuniversity.org 

விபரம்‌ Bharathidasan University www.bdu.ac.in/ 
Bharathiyar University www.b-u.ac.in/ 
Manonmaniyam Sundaranar University www.tnuniv.ac.in 
/msu 
Periyar University http://periyaruniversity.ac.in 
Thiruvalluvar University www.thiruvalluvaruniversity.com 
Mother Terasa Women’s University 
www.motherterasawomen.univ.ac.in 
Alagappa University www.alagappauniversity.ac.in 
Annamalai University www.annamalaiuniversity.ac.in 
போன்ற அரசு மற்றும்‌ தனியார்‌ பல்கலைக்‌ கழகங்களின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ கல்லூரிகள்‌. 

கல்வியின்‌ எம்‌.எம்ஸி., போன்ற உயர்‌ கல்வியை பயிலலாம்‌. மத்திய மற்றும்‌ 

பயன்பாடு மாநில அரசு நடத்தும்‌ போட்டித்‌ தேர்வுகள்‌ மூலம்‌ அரசு 


வேலைவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. வேலைவாய்ப்பு அலுவலகம்‌ 
மூலமாகவும்‌ நேரடியாகவும்‌ அரசு வேலைவாய்ப்புகளை பெறலாம்‌ 
தனியார்த்துறையில்‌ பல்வேறு பணிகளை பெறலாம்‌. சுய 
வேலைவாய்ப்பில்‌ ஈடுபடலாம்‌. 


29 


INDEX 


LIST OF COURSES IN BACHELOR OF SCIENCE (B.Sc.) 


Advanced Zoology & Bio- 
Technology 


Hotel Management & Tourism 


Aeronautical Science 


Interior Design 


Agronomy (Tamil Nadu 
Agriculture University) 


Industrial Electronics 
Industrial Micro Biology 


Applied Physcis 


Information System Management 


Bio-Chemistry & Bio-Technology 


Interior Design & Decoration 


Bio- Technology 


Library & Information Science 


Botany 


Mathematics 


Chemistry 


Mathematics with C.A 


Clinical Nutrition & Dietics 


Microbiology 


Computer Application 


Maritime Science 


Computer Science 


Naturopathy& Yogic Science 


Exercise Physiology& 
Nutrition(Tamil Nadu Sports 
University) 


Nutrition, Food Science Mgmt & 
Dietetics 
Nutrition and Dietetics 


Environment Science 


Physical Education 


Electronics & Media e Physics 
Electronics e Physics with C.A 
Electronics & Communication e Psycology 


Science 


Fisheries Science 


Plant Bio- Technology 


Food Science & Nutrition 


Software Applications 


Forestry e Statistics 
Geography e Visual Communication 
Geology e Yoga 


Home Science 


Yoga& Naturopathy 


Health Education & Sports 


Yoga&Nature Care 


Hotel and Catering Management 


Zoology 


30 


NATIONAL INSTITUTES 


தேசிய நிறுவனங்களால்‌ அளிக்கப்படும்‌ படிப்புகள்‌ 
NATIONAL INSTITUTES AND COURSES 


INDEX 


Name of the Institute WA vides Pk se Eligibility | Selection Method Website 
1 |Indian Institute of Bachelor of Science Maths/ National Level www.iisc.ernet.in 
Science, (Bangalore) | (Research) 4 Years Physics/ Entrance Exams - 

Major Disciplines Chemistry/ KVPY, IIT/JEE 

offered Biology (Main and 

1. Biology or Physics/ Advanced, 

2. Chemistry Chemistry/ AIPMT). 

3. Physics Botony/ 

4. Mathematics Zoology 


5.EnvironmentalScience 
6. Materials 


Indian Institute of 
Science Education 
and Research 
(Bergampur, 
Bhopal,Kolkatta, 
Mohali, Pune, 
Thirupathi , 
Thiruvananthapuram) 


5 Years Dual Degree 
B.S - M.S Programme 


Maths/ Physics/ 
Chemistry/Biology 
or Physics/ 
Chemistry/ 
Botony/ Zoology 


National Level 
Entrance Exams - 
KVPY, IIT/JEE 
(Main and 
Advanced, State 
and Central 
Boards Channel 
(SCB). 


www.iiserpune.ac.in 


31 


INDEX 


National Law School 
1. ஸ்ரீரங்கம்‌ திருச்சி 
2. பெங்களூர்‌. 


E Name of the Institute ன்‌ vides Pind 86 Eligibility ^ Selection Method Website 
3 |National Institute of |5 Years Integrated Maths/Physics/ National Entrance www.niser.ac. in 
Science Education M.Sc. Programme Chemistry/ Screening Test 
and Research Subjects Biology or Physics/ | (NEST) 
(Mumbai and 1. Biology 2. Chemistry | Chemistry/ 
Bhuvaneshwar) 3. Maths Botony/Zoology 
4. Physical Science 
4 |Chennai B.Sc., Honors in 12-ம்‌ வகுப்பு Common www.cmi.ac.in 
Mathematical Mathematics and (கணிதம்‌ ஒரு Entrance Test 
Institute, Chennai. Computer Science (3 பாடமாக இருத்தல்‌ 
years Integrated course) | வேண்டும்‌. 
B.Sc., Honors in 
Mathematics and 
Physics (3 year 
Integrated course) 
5 Indian Statistical Bachelor in Statistics, 12-ம்‌ வகுப்பு Through written www.isical.ac. in 
Institute, Bangalore, | (3 Years) (கணிதம்‌ ஒரு test and interview. 
Kolkatta, Delhi, Bachelor in Maths (3 பாடமாக இருத்தல்‌ 
Tezpur. Years) வேண்டும்‌. 
6 Rajiv Gandhi National |B.A. LLB. (Hons) 5 12-ம்‌ வகுப்பு CLAT (Common  |www.clat.ac. in 
University of Years அனைத்து Law Admission www.rgnul.ac. in 
Law,Patiala, Punjab. பாடப்பிரிவுகளும்‌ Test) 


32 


INDEX 


ya Name of the Institute dio vives rid oe Eligibility ^ Selection Method Website 
3. ஹைதராபாத்‌ 
4.போபால்‌. 
5.கொல்கத்தா 6.ஜோத்பூர்‌ 
7. ராய்பூர்‌ 8. காந்திநகர்‌ 
9. லக்னோ 10. 
பாட்டியாலா 
11. கொச்சின்‌ 12. மும்பை. 
13. பாட்னா 14. நியூ 
டெல்லி 
15. விசாகப்பட்டிணம்‌ 
16. கட்டாக்‌ 17. ராஞ்சி 
18. கெளஹாத்தி 
7 |National Institute of | Bachelor Programmes 12-ம்‌ வகுப்பு National Institute | http://www.nift.ac.in 
Fashion Technology | (4 Years) அனைத்து of Fashion 
(Chennai, Mumbai, | 1. Fashion Designing பிரிவுகளும்‌ Technology 
kolkata, kangra, | 2) Leather Designing Entrance Exam 
Gandhinagar, 3) Accessory Designing (NIFT) 
Hyderabad, 4) Textile Designing 
Bangalore, Raebareli, | 5) Knitwear Designing 
Patna, Shillong, | 6) Fashion 
Bhopal, Kannur, | Communication 
Bubhaneswar and | 7.Fashion Technology 
Jodhpur). 


33 


INDEX 


SI. 
No 


Name of the Institute 


Name of the Course 
and Duration 


Eligibility 


Selection Method 


Website 


National Institute of 
Design Ahamadabad. 


GRADUATE IN 
DESIGN (B.DES) 

4 Years 

SUBJECTS OFFERED/ 
Animation film 
design/Ceramic and 
glass design/ Exhibition 
design/ Film and Video 
communication/ 
Furniture and Interior 
design/Graphic 
design/Product 
design/Textile design 


12-ம்‌ வகுப்பு 


அனைத்து 
பிரிவுகளும்‌ 


National Entrance 
Examination for 
Design (NEED), 


http:/www.nid.edu 


Footware and Design 
Development 
Institute, 


1.B.Sc., Footwear 
design and Production 
2.B.Sc., Retail and 
Fashion and 
Merchandise 

3.B.Sc., Fashion and 
Leather Accessory 
Design (3 years) 


12-ம்‌ வகுப்பு 


FDDI All India 
Selection Test 


www.fddiindia.com 


10 


1. National Council 
for Hotel Manage- 
ment for Catering 
Technology, Noida 
(UP). 


Degree Course (3 
Years) 

1. B.H.M (Bachelor of 
Hotel Management) 
2. B.Sc., Catering 
Science and Hotel 


12-ம்‌ வகுப்பில்‌ 
கணிதம்‌, இயற்பியல்‌, 
வேதியியல்‌, 
உயிரியல்‌ (அல்லது) 
இயற்பியல்‌, 
வேதியியல்‌, 


All India Entrance 
Test 

National Council 
for Hotel 
Management 
Catering 


www.nchm.nic.in 


www.ihmchennai.org 


34 


INDEX 


SI. : Name of the Course 2v ; A 

No Name of the Institute and Duration Eligibility Selection Method Website 
2. Institute of Hotel Management. தாவரவியல்‌, Technology 

Management 3. B.Sc., Hospitality and | விலங்கியல்‌. (NCHMCT) 
Catering Hotel Administration www.sihmct.org. 
Technology 4. B.Sc., Hotel 
Taramani, Management and 
Chennai) Tourism 
3. State Institute of 5. B.Sc., Hotel 
Hotel Management | Management and 
and Catering Culinary Arts. 
Technology, (18 Months Diploma 
Thuvakudi, Trichy. | Course and 6 Months 
Craftsmanship 
Courses are also 
offered by the 
Institute.) 

11 | Morarji Desai 3 Years Degree HSC மத்திய அளவில்‌ www.yoga mdniy. nic.in 
National Institute of |Course Regular CET பொது www.tnpesu. 
Yoga, New Delhi. Course (+2 Science நுழைவுத்‌ தேர்வு org. 

Group) வாயிலாக 


B.Sc., Yoga Science 
B.Sc., Exercise 
Physiology 

Distance Course (+2 
any Group) 

B.Sc., in Yoga 

B.Sc., in Yoga 
Naturopathy 


35 


INDEX 


ya Name of the Institute alii vivas id oe Eligibility ^ Selection Method Website 
B.Sc., in Yoga in 
Human Excellence 
B.Sc., in Yoga and 
Nature cure 
(1 YEAR DIPLOMA 
COURSE (Distance 
Course) and 3 Months 
Certificate Course 
( +2 any Group) are 
also officered by the 
Institute.) 

12 |Nethaji Subash Diploma in Sports 12-ம்‌ வகுப்பு The Selection of www.nsnis.org 
National Institute of | Coach:- Athletics, (அனைத்து the candidates for 
Sports, Patiala, Basketball, Boxing, பிரிவுகளும்‌) மற்றும்‌ admission will be 
Punjab (Selected Cricket, Cycling, Sports Achieve based on 
centers @ Football, Fencing, ments:- academic 
throughout the Gymnastics, Handball, | Participation in qualification and 
country during the Hockey, Judo, Olympic Games, [sports 
vacation period from | Swimming, Table Senior World participation, with 
May to June) Tennis, Volleyball, Championship, the 


Weightlifting, Wrestling, 
Wushu, Badminton, 
Kabaddi, Kho-Kho, 
Softball, Taekwondo, 
Tennis, Archery, 


Commonwealth 
Games, Asian 
Games, Senior 
Asian 
Championship. 


recommendation 
of the Coach In 
charge concerned. 


36 


INDEX 


SI. F Name of the Course rere ; ; 
No Name of the Institute and Duration Eligibility Selection Method Website 
Rowing Kayaking, 
Kayaking & Canoeing. 
13 |Central Leather B.Tech., Leather 12-ம்‌ வகுப்பில்‌ B.Tech www.clri.org.in 
Research Institute, — Technology (4 Years) (கணிதம்‌, இயற்பியல்‌, | படிப்பிற்கான 
Chennai Diploma Courses (52 ' வேதியியல்‌, சேர்க்கையானது 
Weeks) HSC அண்ணாபல்கலைக்‌ 
Diploma in Leather கழகத்தின்‌ வழியாக 
Processing நடைபெறுகிறது. 
Diploma in Leather Diploma 
Goods | படிப்புகளுக்கான 
Diploma in Leather சேர்க்கையானது 


Garments/Diploma in 
Footwear 


Central Leather 
Research Institute 
நடத்தும்‌ Entrance 
Examination 
மற்றும்‌ Interview 


14 |Institute of Actuaries | B.Sc. + M.Sc., 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி | ACET - (Actuarial | www.actuariesindia.org 
of India Mumbai) (Integrated Course) (கணிதத்தை ஒரு Common 
5 ஆண்டுகள்‌ பாடமாக படித்திருக்க EntranceTest) 
வேண்டும்‌. 
15 (TATA Institute of Integrated B.A and M.A 12-ம்‌ வகுப்பு TISSNET www.tiss.edu 


Social Sciences 
(Mumbai, Tuljapur, 


in Social Science (5 
years) 


Entrance Exam 


37 


INDEX 


SI. ; Name of the Course rere , , 
No Name of the Institute and Duration Eligibility Selection Method Website 
Hydrabad, B.A. Hons in Social 
Guawahati, Chennai, |work (3 years) 
Calicut, Ranchi). 
16 |Central Electro B.Tech Chemical and 12-ம்‌ வகுப்பில்‌ | அண்ணாபல்கலைக்‌ | www.cecri.res.in 
Chemical Research — Electro Chemical கணிதம்‌, இயற்பியல்‌, | கழகத்தால்‌ 
Institute, Karaikudi, | Engineering வேதியியல்‌. நடத்தப்படும்‌ 
Tamilnadu. (4 Years). நுழைவுத்‌ தேர்வு 
17 |Indira Gandhi Commercial Pilot 12-ஆம்‌ வகுப்பு 1. Written Test www.igrau.gov.in 
Rashtriya Uran Licence கணிதம்‌, இயற்பியல்‌, | (Online) 
Academy (18 மாத கால அளவு வேதியியல்‌. 2. Interview 
(Under Ministry of 3. Psychometric 
Civil Aviation) Test 
Raebareli, Uttar 
Pradesh. 
18 | Saha Institute of Under Graduate 12-ஆம்‌ வகுப்பு மதிப்பெண்‌ மற்றும்‌ — |www.saha.ac. in 
Nuclear Physics, Associateship கணிதம்‌, இயற்பியல்‌, | நேர்முகத்தேர்வு 
Kolkatta. Programme(3 Years) வேதியியல்‌, வழியாக. 
Divisions: உயிரியியல்‌ (அல்லது) 
1. Applied Nuclear இயற்பியல்‌, 
Physics வேதியியல்‌, 
2. Astroparticle Physics தாவரவியல்‌, 
& Cosmology விலங்கியல்‌, (80% 
3. Biophysics and puma பட்டு 
Structural Genomics _ | Aggregate). 


38 


INDEX 


SI. 
No 


Name of the Institute 


Name of the Course 
and Duration 


Eligibility 


Selection Method 


Website 


4. ChemicalSciences 

5. Computational 
Science 

6. Crystallography 8 
Molecular Biology 

7. Condensed Matter 
Physics 

8. High Energy Nuclear 
& Particle Physics 

9. Nuclear Physics 

10. Plasma Physics 

11. Surface Physics and 
Material Science 


19 


Regional Institute Of 
Education, Mysore, 
Ajmer, Bhopal, 
Bhuvaneshwar, 
Shillong). 


INTEGRATED 
PROGRAMME 

1. B.Sc.Ed. - 4 years 
2. B.A.Ed. — 4 years 
3. M.Sc.Ed. - 6 years 


1.B.Sc.Ed. H.Sc., 
with Physics, 
Chemistry, Maths, 
Biology - 45% 
Aggregate) 


Written Test 


www.riemysore.ac.in 


39 


INDEX 


SI. 
No 


Name of the Institute 


Name of the Course 
and Duration 


Eligibility 


Selection Method 


Website 


2. B.A.Ed. H.Sc., 
with English, 
Regional 
Language 
History,Geography 
or Economics, 
Political Science, 
Sociology - 45% 
Aggregate) 

3. M.Sc.Ed. 
H.Sc.with Physics, 
Chemistry, Maths - 
45% Aggregate 


20 


Central Institute 
Of Plastics Engineering 


BE / B.Tech. 
1. Plastics Engineering/ 


and Technololgy Chenn; Technology 


Bhubaneswar 
Ahamedabad,Lucknow 


2.Manufacturing 
Engineering / 
Technology -(4 Years) 


H.Sc., with Maths, 
Physics & 
Chemistry 


As per affiliating 
University Norms. 
For CIPET, 
Chennai through 
Anna University 
Counselling 


www.cipet. gov.in 


40 


INDEX 


வணிகவியல்‌ படிப்புகள்‌ COMMERCE COURSES 


நிர்வாகத்துறை, வங்கித்துறை, பங்கு வர்த்தகத்துறை, காப்பீட்டுத்துறை, 
நிர்வாக மேலாண்மைத்‌ துறை, வெளிநாட்டு வர்த்தகம்‌ போன்றவை தற்போது உலக 
அளவில்‌ வானளாவிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும்‌ இன்றைய 
சூழ்நிலையில்‌ அனைத்து துறைகளிலும்‌ வணிகவியலின்‌ பயன்பாடு அளப்பறிய 
வாய்ப்பை அள்ளித்தரும்‌ என்பதில்‌ மாற்றுக்‌ கருத்தில்லை. எனவே, வணிகவியலை 
பட்டப்படிப்பாகவும்‌, தொழிற்கல்வியாகவும்‌ படிக்கலாம்‌. 12ஆம்‌ வகுப்பு தேர்ச்சி 
பெற்றவர்கள்‌ கீழ்க்கண்ட வேலைவாய்ப்பிற்கு உகந்த படிப்புகளை பயிலலாம்‌. 


SI.No Diploma Course 

1 i.Diploma in Finance Budget and Accounts — One Year Course 
ii.Diploma in Accountancy - One Year Course 
(Indira Gandhi National Open University - www.ignou.ac.in) 


2 Diploma in Taxation - Five Months Course 
The Institute of Professional Accountants , New Delhi — www.tipa.in 
3 Certificate course in Accountancy and Package - Tally (Private 
Institutes) 


Professional Course 
1 Chartered Accountant 
2 Accountancy and Company Secretaryship 
3 Cost Management Accountant (C.M.A) (Previously ICWA) 
Degree Courses 
1 Bachelor of Commerce (B.Com) 
2 Bachelor of Business Management (BBA) 


3 Bachelor of Corporate Secretaryship (BCS) 


1.CHARTERED ACCOUNTANT 


படிப்பின்‌ விவரம்‌ சார்ட்டர்டு அக்கவுண்டன்ட்‌ (C.A) 
(Chartered Accountant) 


அடிப்படை கல்வித்தகுதி 12-ஆம்‌ வகுப்பு நுண்கலை பிரிவுகள்‌ தவிர்த்து) 


எதிர்கொள்ள வேண்டிய 1. CPT (Common Proficiency Test) 
தேர்வு நிலைகள்‌ (Stage of | 2. IPCC(Integrated Professional Competence 
the Course) Course), i) Group-| ; ii) Group-ll 


3.Work as a Article Clerk under a C .A ( 3 years) 
4.Final Course 


கல்வி நிலையம்‌ Southern India Regional Council of the Institute of 
Chartered Accountants of India, Chennai. 
கிளைகள்‌:- 

கோவை, ஈரோடு கும்பகோணம்‌, மதுரை, சேலம்‌, 
திருச்சி, திருப்பூர்‌, தூத்துக்குடி, வேலூர்‌, சிவகாசி, 
திருநெல்வேலி. 


41 


INDEX 


இணையதள முகவரி www.sircoficai.org 
கல்வியின்‌ பயன்பாடு அரசு மற்றும்‌ தனியார்‌ துறை நிறுவனங்கள்‌ மற்றும்‌ 
வங்கிகளில்‌ சார்ட்டர்டு அக்கவுண்டன்ட்‌, 


பைனான்சியல்‌ அனலிஸ்ட்‌, டேக்ஸ்‌ கன்சல்டன்ட்‌, 
ஸ்டாக்‌ புரோக்கிங்‌, நிதி மேலாண்மை நிறுவனங்கள்‌ 
போன்றவற்றில்‌ வேலைவாய்ப்புகளை பெறலாம்‌. 


2. COST MANAGEMENT ACCOUNTANTS(CMA) 


படிப்பின்‌ விவரம்‌ Cost Management Accountant (CMA) 
(Previously ICWA). 

அடிப்படை கல்வித்தகுதி 12ஆம்‌ வகுப்பு நுண்கலை பிரிவுகள்‌ தவிர்த்து 

எதிர்‌ கொள்ள வேண்டிய தேர்வு 1. CPT (Common Proficiency Test) (4 


நிலைகள்‌ (Stage of the Course) papers) 

2.IPCC(Integrated Professional 
Competence Course) (6 papers) 
3.Final Course (8 papers) 


கல்வி நிலையம்‌ Southern India Regional Council of the 
Institute of Cost Management 
Accountants (CMA), Chennai. 
கிளைகள்‌:கோவை, ஈரோடு, மதுரை, சேலம்‌, 


திருச்சி, வேலூர்‌, திருநெல்வேலி, நெய்வேலி 


இணையதள முகவரி http://icmai.in 


கல்வியின்‌ பயன்பாடு அரசு மற்றும்‌ தனியார்‌ துறை நிறுவனங்கள்‌ 
மற்றும்‌ வங்கிகளில்‌ காஸ்ட்‌ அன்ட்‌ ஒர்க்ஸ்‌ 
அக்கவுண்டன்ட்‌, பைனான்சியல்‌ அனலிஸ்ட்‌, 
டேக்ஸ்‌ கன்சல்டன்ட்‌, ஸ்டாக்‌ புரோக்கிங்‌, நிதி 
மேலாண்மை நிறுவனங்கள்‌ ஆகியவற்றில்‌ 
வேலைவாய்ப்புகளை பெறலாம்‌. 


3. COMPANY SECRETARYSHIP(ACS) 


படிப்பின்‌ விவரம்‌ Associate Membership of Company 
Secretaryship(ACS) 

அடிப்படை கல்வித்தகுதி 12-ஆம்‌ வகுப்பு நுண்கலை பிரிவுகள்‌ 
தவிர்த்து 

எதிர்‌ கொள்ள வேண்டிய தேர்வு 1.Foundation programme 

நிலைகள்‌ (Stage of the Course) 2.Executive Programme 


3.Professional Programme and Practical 
Experience and Training. 


கல்வி நிலையம்‌ The Institute of Company Secretaries of 
India, Southern India Regional Office, 
Chennai. 


கிளைகள்‌:கோவை, சேலம்‌ , மதுரை, திருச்சி 


42 


INDEX 


இணையதள முகவரி 


http://www.icsi.edu 


கல்வியின்‌ பயன்பாடு 


அரசு மற்றும்‌ தனியார்‌ துறை நிறுவனங்கள்‌ 
ஆகியவற்றில்‌ வேலைவாய்ப்புகள்‌ பெறலாம்‌. 
கம்பெனி செக்ரட்டரி போன்ற பணிளை 
பெறலாம்‌. 


4. வணிகவியல்‌ பட்டப்‌ படிப்புகள்‌ 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ வணிகவியல்‌ பட்டப்‌ படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 


Bachelor of Commerce (B.Com) 
Bachelor of Business Administration (B.B.A) 
Bachelor of Corporate Secretaryship(B.C.S) 


கழகங்களின்‌ விபரம்‌ 


அடிப்படைக்‌ கல்வித்‌ | 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி 

தகுதி 

படிப்பின்‌ கால அளவு (3 ஆண்டுகள்‌ 

தேர்வு முறை மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ 

தொடர்புடைய துறை (கல்லூரி கல்வி இயக்ககம்‌, சென்னை 600 006. 
www.tndce.in 

கல்லூரிகளின்‌ விபரம்‌ | அரசு கல்லூரிகள்‌ - 80 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்‌ - 37 
அரசு உதவி பெறும்‌ தனியார்‌ கல்லூரிகள்‌ - 139 
சுயநிதி கல்லூரிகள்‌ - 467 

பல்கலைக்‌ Madras University www.unom.ac.in 


Madurai Kamaraj University www.mkuniversity.org 
Bharathidasan University www.bdu.ac.in/ 
Bharathiyar University www.b-u.ac.in/ 
Manonmaniyam Sundaranar University 
www.tnuniv.ac.in /msu 

Periyar University http://periyaruniversity.ac.in 
Thiruvalluvar University 
www.thiruvalluvaruniversity.com 

Mother Terasa Womens University 
www.motherterasawomen.univ.ac.in 

Alagappa University www.alagappauniversity.ac.in 
Annamalai University www.annamalaiuniversity.ac.in 
போன்ற அரசு மற்றும்‌ தனியார்‌ பல்கலை கழகங்களின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ கல்லூரிகள்‌. 


கல்வியின்‌ பயன்பாடு 


எம்‌. காம்‌, போன்ற உயர்‌ கல்வியை பயிலலாம்‌. மத்திய மற்றும்‌ 
மாநில அரசு நடத்தும்‌ போட்டித்‌ தேர்வுகள்‌ வாயிலாக அரசு 
வேலைவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. வேலைவாய்ப்பு அலுவலகம்‌ 
மூலமாகவும்‌ நேரடியாகவும்‌ அரசு வேலைவாய்ப்புகளை 
பெறலாம்‌ தனியார்த்துறையில்‌ பல்வேறு பணிகளை பெறலாம்‌. 
சுய வேலைவாய்ப்பில்‌ ஈடுபடலாம்‌. 


43 


INDEX 


List of Branches in B.Com / B.B.A/ B.CS 


Accounting & Finance 


Corporate Secretaryship 


Airline & Airport 
Management 


Finance & Accounting 


Bank Management 


Financial Management 


Banking 


Garment Cost Accounting 


Banking & Insurance 


Information Technology 


Business Administration 


Marketing Management 


Business Management 


Professional Accounting 


e Commerce & CA . 
e Co--operation e 


கலை மற்றும்‌ இதர படிப்புகள்‌ 
ARTS AND OTHER SUBJECT COURSES 
1. கலை பட்ட படிப்புகள்‌ 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு கலை பட்டப்‌ படிப்புகளில்‌ 


Retail Management 
Sales & Marketing 


சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 

படிப்பின்‌ விவரம்‌ 1. Bachelor of Arts(B. A). 

அடிப்படைக்‌ கல்வித்‌ | 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி (அனைத்து பிரிவுகள்‌) 

தகுதி 

படிப்பின்‌ கால அளவு | 3 ஆண்டுகள்‌ 

தேர்வு முறை மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ 

தொடர்புடைய துறை | கல்லூரி கல்வி இயக்ககம்‌, சென்னை 600 006. 
www.tndce.in 

கல்லூரிகளின்‌ அரசு கல்லூரிகள்‌ - 80 பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்‌ - 37 

விபரம்‌ அரசு உதவி பெறும்‌ தனியார்‌ கல்லூரிகள்‌ - 139 
சுயநிதி கல்லூரிகள்‌ - 467 

பல்கலைக்‌ Madras University www.unom.ac.in 


Madurai Kamaraj University www.mkuniversity.org 
Bharathidasan University www.bdu.ac.in/ 
Bharathiyar University www.b-u.ac.in/ 
Manonmaniyam Sundaranar University 
www.tnuniv.ac.in /msu 

Periyar University http://periyaruniversity.ac.in 
Thiruvalluvar University 
www.thiruvalluvaruniversity.com 

Mother Terasa Womens University 
www.motherterasawomen.univ.ac.in 

Alagappa University www.alagappauniversity.ac.in 
Annamalai University www.annamalaiuniversity.ac.in 
போன்ற அரசு மற்றும்‌ தனியார்‌ பல்கலை கழகங்களின்‌ கீழ்‌ 
இயங்கும்‌ கல்லூரிகள்‌. 


கழகங்களின்‌ விபரம்‌ 


44 


INDEX 


கல்வியின்‌ 
பயன்பாடு 


எம்‌. ஏ., போன்ற உயர்‌ கல்வியை பயிலலாம்‌. மத்திய மற்றும்‌ 
மாநில அரசு நடத்தும்‌ போட்டித்‌ தேர்வுகள்‌ வாயிலாக அரசு 
வேலைவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. வேலைவாய்ப்பு அலுவலகம்‌ 
வாயிலாகவும்‌, நேரடியாகவும்‌ அரசு வேலைவாய்ப்புகளை 
பெறலாம்‌ தனியார்த்துறையில்‌ பல்வேறு பணிகளை பெறலாம்‌. 
சுய வேலைவாய்ப்பில்‌ ஈடுபடலாம்‌. 


List of Courses in Bachelor of Arts 


Business Human e Rural Management 
Economics Resource 

Management 
Corporate Human Rights e Social Work 
Economics 


Criminology&Police 
Administration 


Journalism & 
Mass 
Communication 


e Social and Civic Studies 
e Social Science 


Christian Studies 


Labour 


e Social Welfare and 


Management Administration 
Dance Music e Sociology 
Economics Performing Arts | e Tourism 
English Political e Tamil 
Science 
English and Police e Telugu 
Communication Administration 
Event Management Population e Tourism & Hospitality 
Studies Management 
History Psychology e Tourism& Travel Studies 
Historical Studies Public e Travel& Tourism 


Administration 


Management 


History & Heritage 
Management 


Public Service 
(Civil 
Service)Mother 
Therasa 
University 


e Urdu 


Hospitality&Hotel 
Administration 


Rural 
Development & 
Sociology 


e Vaishnavism 


45 


INDEX 


2. சட்டப்படிப்புகள்‌ (LAW COURSES) 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ மாநில அளவில்‌ சட்ட படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ B.A. LLB (Hons) 
B.B.A. LLB (Hons) 
B.Com., LLB (Hons) 
B.C.A. LLB (Hons) 
B.A.LLB. 
அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ம்‌ வகுப்பு அனைத்து பாடப்பிரிவுகளும்‌ 
தகுதி 
படிப்பின்‌ கால அளவு 5 ஆண்டுகள்‌ 
தேர்வு முறை 12 ஆம்‌ வகுப்பு மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ மாநில அளவில்‌ 
பொது கலந்தாய்வு முறை. 


சட்ட பல்கலைகழகம்‌ 


The Tamil Nadu Dr. Ambedkar Law University, 
Poompozhil, No.5. Dr. DGS. Dhinakaran Salai, 
Chennai 600 028. 


இணையதள முகவரி 


www.tndalu.ac.in 


தமிழக அளவில்‌ உள்ள 
சட்டக்‌ கல்லூரிகளின்‌ 
விவரம்‌. 


School of Excellence சென்னை டாக்டர்‌. அம்பேத்கார்‌ 
சட்ட பல்கலை கழகம்‌ 

அரசு சட்டக்‌ கல்லூரி 

1. சென்னை 2. மதுரை 3. திருச்சி 4. கோவை 5. 
திருநெல்வேலி 

6. செங்கல்பட்டு 7. வேலூர்‌. 


கல்வியின்‌ பயன்பாடு 


அரசு வழக்கறிஞர்‌ மற்றும்‌ தனியார்‌ வழக்கறிஞராக 
பணியாற்றலாம்‌. தமிழ்நாடு அரசு பணியாளர்‌ 
தேர்வாணையம்‌ நடத்தும்‌ தேர்வு வாயிலாக மாவட்ட நீதிபதி 
பணியினைப்‌ பெறலாம்‌. வங்கி, ஆயுள்‌ காப்பீட்டுக்‌ கழகம்‌ 
மற்றும்‌ தனியார்‌ துறையில்‌ சட்ட ஆலோசகர்‌ பணியை 
பெறலாம்‌. தனியாக சட்ட ஆலோசனை மையம்‌ 
வைக்கலாம்‌. 


3.ARCHITECTURE COURSE 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ Architecture படிப்பில்‌ சேருவதற்கான 


விவரம்‌ பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ Bachelor of Architecture (B.Arch). 
அடிப்படைக்‌ கல்வித்‌ | 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி (கணிதத்தை ஒரு பாடமாக 
தகுதி படித்திருக்க வேண்டும்‌). 
அல்லது மூன்றாண்டு பட்டயப்‌ படிப்பு 
படிப்பின்‌ கால அளவு 5 ஆண்டுகள்‌ 


தேர்வு முறை 


NATA (National Aptitude Test in Architecture) 
நுழைவுத்தேர்வு வாயிலாக www.nata.in 


46 


INDEX 


கல்லூரிகள்‌ 


NIT — Trichy, IIT - ரூர்கி, IT - காரக்பூர்‌ 

Anna University 

School of Planning and Architecture, New 
Delhi,Bhopal, Vijayawada, 

www.spa.ac.in 

Tamilnadu School of Architecture, Karumathampatti, 
Coimbatore. 


கல்வியின்‌ பயன்பாடு 


அரசு மற்றும்‌ தனியார்‌ துறைகளில்‌ பிளானர்‌, 
ஆர்க்கிடெக்ட்‌, சுற்றுச்சூழல்‌ திட்டமிடுதல்‌, நகரமைப்பு 
(Urban Design), கட்டடம்‌ கட்டுதல்‌, இன்ட்டீரியர்‌ 


டிசைனிங்‌ போன்ற வேலைவாய்ப்புகளை பெறலாம்‌. சுய 
தொழிலில்‌ ஈடுபடலாம்‌. 


3. MASS COMMUNICATION & JOURNALISM 


12-ம்‌ வகுப்பு 


தேர்ச்சி பெற்றவர்களுக்கு Mass Communication & 


Journalism படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ மற்றும்‌ 
கால அளவு 


Mass Communication & Journalism 

1. B.A - Mass Communication and Journalism — 3 
years 

2. B.A (Hons) - Mass Communication - 4 years 

3. B.A. Journalism — 3 years 


அடிப்படைக்‌ கல்வித்‌ | 12-ம்‌ வகுப்பு 

தகுதி 

தேர்வு முறை அந்தந்த கல்வி நிறுவனங்களால்‌ நடத்தப்படும்‌ நுழைவுத்‌ 
தேர்வு. 

பல்கலைக்கழகங்களின்‌ | 1. Indian Institute of Mass Communication,New 

விபரம்‌ Delhi. 


2. Jawaharlal Nehru University, New Delhi. 
3. Madras University, Chennai. 

4. Madurai Kamaraj University. 

5. Bharathiar University 

6. Bharathidasan University 

7. Manonmaniam Sundaranar University 
8.Alagappa University 

9. Annamalai University-Distance Education 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.A Mass Communication போன்ற உயர்கல்வி 
பயிலலாம்‌. இத்துறையில்‌ பயில்பவருக்கு செய்தி 
ஊடகங்கள்‌, வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றில்‌ 
Proof Reader, Editor, News Journalist, Anchor, 
News Reporter போன்ற பல்வேறு பணிவாய்ப்புகள்‌ 
பெறலாம்‌. 


47 


5. ANIMATION COURSES 


INDEX 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு Animation Courses படிப்புகளில்‌ 


சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ B.Sc Animation - 3 years 
மற்றும்‌ கால B.A — 3D Animation - 3 years 
அளவு B.A. Animation & Multi Media - 4 years 
Bachelor in 3 D Animation - 3 years 
Diploma in 3D Animation - 2 years 
Diploma in Animation - 2 years 
B.Sc. Animation & Multimedia Technology — 3 years 
B.Sc. Animation & VFX - 3 years 
B.F.A Animation - 4 years 
அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பு 
கல்வித்‌ தகுதி 
தேர்வு முறை கல்வி நிறுவனங்கள்‌ வாயிலாக சேர்க்கை. 
கல்லூரிகள்‌ தனியார்‌ பல்கலைக்கழக கல்லூரிகள்‌ 
கல்வியின்‌ இத்துறையில்‌ பயில்பவர்கள்‌ பின்வரும்‌ தனியார்‌ துறைகளில்‌ 
பயன்பாடு வேலைவாய்ப்பு பெறலாம்‌. 


1. Animation Film Design / Animation Film Making. 
2. Animation Game Design 

3. Animation & Video game Design 

4. 2D, 3D Visual effects, Game Design. 
5. Animation and Multimedia 

6. 2D, 3D Web Animation. 


6. MARITIME COURSES 


12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ கடல்‌ சார்‌ படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ 


பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ | B.S.Nautical B.Sc.Nautical Diploma in 
Technology Science Nautical 
B.Tech.Marine B.Sc. Applied Science 
Engineering Nautical Science 
B.Tech. Naval B.Sc. Maritime 
Architecture and Science 
Ocean Engineering | B.Sc. 
Ship building 
and Repair 
அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பில்‌ 12ம்‌ வகுப்பில்‌ 10ம்‌ வகுப்பில்‌ 
கல்வித்‌ தகுதி | கணிதம்‌, இயற்பியல்‌, | கணிதம்‌, கணிதம்‌, அறிவியல்‌ 
வேதியியல்‌ இயற்பியல்‌, 
வேதியியல்‌ 


48 


INDEX 


படிப்பின்‌ கால | 4 ஆண்டுகள்‌ 3 ஆண்டுகள்‌ Deck Cadet- 
அளவு Diploma 1 Year 
Pre Sea — 
Diploma - 1 Year 
கடல்‌ சார்‌ இந்திய கடல்‌ சார்‌(இந்திய கடல்‌ சார்‌(இந்திய கடல்‌ சார்‌ 
கல்லூரி பல்கலைக்‌ கழகம்‌ | பல்கலைக்‌ கழகம்‌ | பல்கலைக்‌ கழகம்‌ 
களுக்கான நடத்தும்‌ பொது | நடத்தும்‌ பொது | நடத்தும்‌ பொது 
தேர்வு முறை [நுழைவுத்‌ தேர்வு நுழைவுத்‌ தேர்வு நுழைவுத்‌ தேர்வு 
Common Entrance | (Common Common 
Test) Entrance Test) Entrance Test) 
இணையதள முகவரி இணையதள இணையதள 
www.imu.edu.in முகவரி முகவரி 
www.imu.edu.in | www.imu.edu.in 
கல்லூரி பற்றிய | School of Marine | School of | School of Naval 
விவரம்‌ Engineering (Indian | Nautical Studies, | Architecture and 
Maritime University), (Indian Maritime | Ocean 
Kolkata, Mumbai. University) Engineering 
Mumbai, (Indian Maritme 
Chennai, Kochi. | University) Kochi, 
Visakhapatnam. 
கல்வியின்‌ 1. Marine Engineer 1.Radio Officer 1.Deck Officer 
பயன்பாடு 2.Ship Design 2.Navigation 2.Marine 
3.Ship Building Officer Superintendent 
4.Oceanographer 3.Pilot in Port 3.Nautical 
போன்ற Trust Surveyor 
பணிவாய்ப்புகளை போன்ற போன்ற 
பெறலாம்‌. பணிவாய்ப்பு களை | பணிவாய்ப்பு 


பெறலாம்‌. 


களை பெறலாம்‌. 


7.COURSES IN FINE ARTS 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ FINE ARTS படிப்பில்‌ சேருவதற்கான 


விவரம்‌ பின்வருமாறு. 
படிப்பின்‌ விவரம்‌ மற்றும்‌ | 1. B.F.A Industrial Design in Ceramic 
கால அளவு 2. B.F.A. Industrial Design in Textiles. 
3. B.F.A. Visual Communication Design 
4. B.F.A. Painting 
5. B.F.A. Sculpture 
6. B.F.A. Print Making 
7. B.F.A. Traditional Sculpture 
8. B.F.A. Traditional Drawing and Painting 
9. B.Tech. Traditional Archietecture 
அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ம்‌ வகுப்பு 
தகுதி 
படிப்பின்‌ கால அளவு 4 ஆண்டுகள்‌ 


49 


INDEX 


தேர்வு முறை 


நுழைவுத்‌ தேர்வு (சென்னை பல்கலைக்‌ கழகத்தால்‌ 
நடத்தப்படும்‌) 


கல்லூரிகள்‌ விவரம்‌ 


Govt. College of Fine Arts, Egmore, Chennai - 8. 
Govt. College of Fine Arts, Kumbakonam. 

Govt. College of Architecture and Sculpture, 
Mamallapuram. 

www.artandculture.tn.gov.in 


கல்வியின்‌ பயன்பாடு 


Visual Arts, Interior Design, Craft Artist, Fine 
Artist, Art Teacher, Writer, Art Director, Graphic 
Designer, Industrial Design, Film Production 
போன்ற துறைகளில்‌ பணிவாய்ப்பு பெறலாம்‌ 


8. M.G.R. Government Film and Television Training Institute 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு M.G.R. Government Film and 
Television Training Institute-’ வழங்கப்படும்‌ படிப்புகளில்‌ சேருவதற்கான விவரம்‌ 


பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 


Diploma Courses 
e Sound Recording and Sound Engineering 
e Cinematography 


e Film Editing 
e Film Processing 
படிப்பின்‌ கால அளவு | 3 ஆண்டுகள்‌ 


தேர்வு முறை H.Sc.Marks + Written Test and Interview 

கல்வி M.G.R. Government Film and Television Training 
நிறுவனங்களின்‌ Institute, Taramani. Chennai - 600 113 www.tn.gov.in 
விவரம்‌ 


கல்வியின்‌ பயன்பாடு 


தொலைக்காட்சி, வானொலி மற்றும்‌ சினிமா போன்ற 
துறைகளில்‌ Film Editor, Sound Engineer, Camera Man 
மற்றும்‌ தொழில்‌ நுட்ப கலைஞர்‌ ஆக பணிபுரியலாம்‌. 


9. ஆசிரியர்‌ பட்டய படிப்புகள்‌ 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ ஆசிரியர்‌ பட்டய படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 


Diploma in Teacher Education (DTEd.) 


edm கல்வித்‌ 12-ம்‌ வகுப்பு (அனைத்து பிரிவுகளும்‌) 

படிப்பின்‌ கால அளவு z ண்டுகள்‌ 

தேர்வு முறை ல அளவில்‌ மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ பொது 
கலந்தாய்வு முறை வழியாக. www.tnscert.org/ 

கல்வி நிறுவனங்களின்‌ | T. மாவட்ட கல்வி மற்றும்‌ பயிற்சி நிறுவனம்‌ (DIET) - 30 

விவரம்‌ (திருவல்லிக்கேணி, கோத்தகிரி, மாயனூர்‌, 


டி.கல்லுப்பட்டி, தேரூர்‌, திரூர்‌, திருமூர்த்திநகர்‌, 
வடலூர்‌, ஆடுதுறை, கிருஷ்ணகிரி, முனைஞ்சிப்பட்டி, 


பாலையம்பட்டி, இரா ப்பேட்டை, காளையார்‌ 
கோவில்‌, கீழ்‌ பன்னாம மஞ்சூர்‌, ஒட்டன்சத்திரம்‌, 
பெருந்துறை, புதுக்கோட்டை, வானரம்முட்டி, 


50 


INDEX 


ஜிஅரியூர்‌, காளையாம்பூண்டி, கீழபழுவூர்‌, குழுழுர்‌, 
குருகட்டி, மன்னார்குடி, anes உத்தமபாளையம்‌, 
உத்தம சோழபுரம்‌, தர்மபுரி). — 
2. அரசு ஆசிரியர்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌ - 9 

சேலம்‌ (குங்கவல்லி), ஜோகில்பட்டி, சமூகரெங்காபுரம்‌, 
சென்னை ராயப்பேட்டை, aga WAS (வேலூர்‌ 
கோயம்புத்தூர்‌, தஞ்சாவூர்‌, சின்னதாராபுரம்‌, 
சென்னை. 


3. அரசு உதவி பெறும்‌ ஆசிரியர்‌ பயிற்சி நிறுவனங்கள்‌ - 
42. 


கல்வியின்‌ பயன்பாடு 


ரசு மற்றும்‌ தனியார்‌ தொடக்கப்‌ பள்ளி மற்றும்‌ நடுநிலைப்‌ 
பள்ளிக்‌ இறைநிலை ஆசிரியராக பணிபுரியலாம்‌. 


10. உடற்பயிற்சி கல்வி 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ உடற்பயிற்சி கல்வி படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ மற்றும்‌ | Bachelor of Physical Education (B.P.Ed) 3 years 


கால அளவு Bachelor of Mobility Science for Disabled 3 years 
B.Sc., Physical Education 3 years. 
Diploma in Physical Education -2 years. 
Certificate in Physical Education 1 year. 

அடிப்படைக்‌ கல்வித்‌ 12-ம்‌ வகுப்பு (அனைத்து பிரிவுகளும்‌) 

தகுதி 

தேர்வு முறை மதிப்பெண்‌ அடிப்படையில்‌. 


கல்வி நிறுவனங்களின்‌ | YMCA College of Physical Education, Chennai. 


விவரம்‌ 


Bharathidhasan University, Trichy and Periyar 
University, Salem. 


கல்வியின்‌ பயன்பாடு 


M.PEd. போன்ற உயர்‌ கல்வியை பயிலலாம்‌. Physical 
Education Teacher பணிகளை அரசு மற்றும்‌ தனியார்‌ 
பள்ளிகளிலும்‌, தனியார்‌ துறைகளில்‌ Physical Trainer, 
Health Educator, Coach, Fitness Instructor, Mobility 


Instructor, Sports Journalist, Physical Therapist 
போன்ற வேலைவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. 


11. மாற்றுத்‌ திறனாளிகளுக்கான சிறப்பு ஆசிரியர்‌ பட்டய படிப்புகள்‌ 
12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ சிறப்பு ஆசிரியர்‌ பட்டய படிப்புகளில்‌ 
சேருவதற்கான விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 
மற்றும்‌ கால அளவு 


BASLP (Audiology and Speech Language Pathology) 3 
years 

B.Sc. Audiology and Speech Language Pathology 3 
years 

Diploma in Hearing Language and Speech (1 year ) 
Diploma in Early Childhood Special Education (1 year) 
Diploma in Hearing Aid and Ear mould Technology (1 
year) 

Diploma in Special Education (Cerebral Palsy) (2 years) 
Diploma in Special Education (Deaf/Blind) (2 years) 
Diploma in Special Education (Mentally Retarded) (2 
years) 


51 


INDEX 


Diploma in Special Education (Autism Spectrum 
Disorder) (2 years) 

Diploma in Vocational Rehabilitation (2 years) 

Diploma in Community Based Rehabilitation(2 years) 
Certificate in ECSE/Enabling inclusion Cerebral palsy (2 
years) (IGNOU) Distance Education, New Delhi. 


அடிப்படைக்‌ 
கல்வித்தகுதி 


12-ம்‌ வகுப்பு (அனைத்து பிரிவுகளும்‌) 


தேர்வு முறை 


1. மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ 
www.niepmd.tn.nic.in / www.tnmgrau.ac.in 


கல்வி 
நிறுவனங்களின்‌ 
விவரம்‌ 


National Institute for the Mentally Handicapped, 
Secunderabad. Through online Entrance Test. 
www.nimhindia.gov.in 

Spastic Society of Northern India, New Delhi 

http://www.cerebral palsy.com 

All India Institute for speech of Hearing, 
http://www.aiishmysore.in 

Pandit Deendayal Upadhyaya Institute 

Physically Handicapped. http:/iphnewdelhi.in 

Madras Institute To Habilitate Retarded Afflicted, 
Chennai 

National Institute for Empowerment of Persons with 
Multiple Disabilities, Chennai. 

M.G.R. Universiy. www.tnmgrmu.ac.in 


Mysore 


for the 


கல்வியின்‌ 
பயன்பாடு 


Speech Therapist, Special School Teacher, Mobility 
Instructors போன்ற பணி வாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. 


12. அயல்நாட்டு மொழி படிப்புகள்‌ 


12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள்‌ அயல்நாட்டு மொழிகள்‌ பயில்வதற்கான 


விவரம்‌ பின்வருமாறு. 


படிப்பின்‌ விவரம்‌ 
மற்றும்‌ கால அளவு 


B.A., English (Hons), B.A. French, German, Russian, 
Spanish, Arabic. - 3 ஆண்டுகள்‌ 

Diploma Course in Foreign Language - 1 ஆண்டு 
Certificate Course in Foreign Language - 1 ஆண்டு 


அடிப்படைக்‌ 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி 
கல்வித்தகுதி _ 
பல்கலைக்கழகங்க | English & Foreign Languages University, Hyderabad. 
ளின்‌ விவரம்‌ www.efluniversity.ac.in (Entrance Examination) 
மற்றும்‌ தேர்வு ஜவஹர்லால்‌ நேரு பல்கலைக்கழகம்‌, WWw.jnu.ac.in 
முறை (Entrance Test) 

Madras University. www.unom.ac.in 

( மதிப்பெண்‌ அடிப்படையில்‌ மற்றும்‌ விருப்பத்தின்‌ பேரில்‌. 
கல்வியின்‌ மொழி ஆசிரியர்‌, மொழி பெயர்ப்பாளர்‌, பத்திரிக்கையாளர்‌, 
பயன்பாடு எழுத்தாளர்‌, சுற்றுலாத்துறை வழிகாட்டுபவர்‌, வெளிநாட்டு 


தூதரகம்‌, பொழுதுபோக்கு நிறுவனங்கள்‌, தொலைத்‌ தொடர்பு 
ஊடகங்கள்‌, பொதுமக்கள்‌ தொடர்பு மற்றும்‌ பன்னாட்டு 
நிறுவனங்கள்‌ ஆகியவற்றில்‌ பணிவாய்ப்புகளைப்‌ பெறலாம்‌. 


52 


INDEX 


Diploma Courses in Government Polytechnic Colleges 
12-ம்‌ வகுப்பு படித்தவர்கள்‌ பாலிடெக்னிக்‌ கல்லூரிகளில்‌ (Polytechnic 
College) நேரடியாக இரண்டாம்‌ ஆண்டு சேர்ந்து Diploma Courses பயிலலாம்‌. 


அதன்‌ விபரம்‌ பின்வருமாறு .... 

அடிப்படைக்‌ கல்வித்‌ | 12-ஆம்‌ வகுப்பு கணிதம்‌, இயற்பியல்‌, வேதியியல்‌ 

தகுதி (அல்லது) Vocational Group 

படிப்பின்‌ கால அளவு 2 ஆண்டுகள்‌ 

தேர்வு செய்யும்‌ முறை அந்தந்த பாலிடெக்னிக்‌ கல்லூரிகளில்‌ மதிப்பெண்‌ 
அடிப்டையில்‌ கலந்தாய்வு 

தொடர்புடைய துறை தொழில்‌ நுட்ப கல்வி இயக்ககம்‌ 


Directorate of Technical Education, Chennai. 
www.tndte.com 


பல்‌ தொழில்‌ நுட்ப ரசு பாலிடெக்னிக்‌ - 30 அரசு உதவி பெறும்‌ தனியார்‌ 
கல்லூரிகளின்‌ மொத்த பாலிடெக்னிக்‌ - 34 » த்‌ பத்து 
எண்ணிக்கை சுயநிதி தனியார்‌ பாலிடெக்னிக்‌ - 395 


கல்வியின்‌ பயன்பாடு தொழிற்‌ பழகுநர்‌ பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளை 
Board of Apprentice மூலம்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ 
நிறுவனங்களில்‌ பெறலாம்‌. அரசு மற்றும்‌ தனியார்‌ 
றைகளில்‌ இளநிலை பொறியாளர்‌, கண்காணிப்பாளர்‌, 
தாழில்‌ நுட்ப உதவியாளர்‌ போன்ற பணிவாய்ப்புகளை 
பெறலாம்‌ சுய தொழில்‌ தொடங்கலாம்‌. அயல்‌ நாட்டு 
வேலைவாய்ப்பையும்‌ பெறலாம்‌. 


Diploma Courses Offered in Polytechnic Colleges 


Agricultural Engineering /Agricultural Technology/ Automobile Engineering /Basic 
Engineering / Chemical Engineering /Civil Engineering/ Architecture / Commercial 
Practice / Computer Engineering / Computer Networking / Computer Science and 
Engineering / Computer Technology / Electrical and Electronics Engineering / 
Electronics / Electronics and Communication Engineering / FisheriesTechnology / 
Garment Technology / Home Textiles / Information Technology / Instrumentation and 
Control Engineering / Leather Technology / Marine Engineering / Mechanical 
Engineering / (Machine Tool Maintenance & Repairs) / (Refrigeration and Air 
Conditioning) / Mechatronics Engineering / Metallurgy / Modern Office Practice / 
Production Engineering / Textile Processing / Shuttle less Weaving / Textile Marketing 
and Management / Textronics / Industrial Safety / Apparel Technology / Applied Arts 
and Crafts / Architectural Assistantship / Ceramic Technology / Environmental 
Engineering and Pollution Control / Fashion Technology / Polymer Technology / 
Prosthetics and Orthotics Engineering / Sugar Technology / Textile Technology / 
Ceramic Technology / Environmental Engineering and Pollution Control / Fashion 
Technology /Polymer Technology/3D Animation and Graphics/Hotel Management and 
catering Technology/PD in advanced Technological course in R & A/c /Petrochemical 
Engineering/ Printing Technology . 


பாலிடெக்னிக்‌ டிப்ளாமோ தேர்ச்சி பெற்றவர்கள்‌ தொழில்‌ பழகுநர்‌ பயிற்சி பெற Board 
of Apprenticeship-esr www.boatsr-apprentice.tn.nic.in இணையதளம்‌ வழியாக 
பதிவு செய்தல்‌ வேண்டும்‌. அதன்‌ முகவரி பின்வருமாறு, 
Board of Apprenticeship, 
No. 4" Cross Street, CIT. Campus, Tharamani, Chennai 600 
113.Phone.No:- 044-22541292 


53 


INDEX 


தமிழ்நாட்டில்‌ உள்ள அரசு பாலிடெக்னிக்‌ விவரம்‌ பின்வருமாறு 


pa மாவட்டம்‌ பாலிடெக்னிக்‌ அமைந்துள்ள இடம்‌ 

1 சென்னை மத்திய பாலிடெக்னிக்‌ கல்லூரி, தரமணி 
டாக்டர்‌ தர்மாம்பாள்‌ பாலிடெக்னிக்‌ 
மகளிருக்கானது, தரமணி. 
இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ கெமிக்கல்டெக்னாலஜி, தரமணி. 
இன்ஸ்டிடியூட்‌ ஆப்‌ டெக்ஸ்டைல்‌ டெக்னாலஜி, 
தரமணி 
அரசு தொழில்‌ நுட்ப பயிற்சி மையம்‌, கிண்டி 
அரசு பாலிடெக்னிக்‌ கல்லூரி, புரசைவாக்கம்‌, 
ஓட்டேரி. 

2 மதுரை மேலூர்‌, திருமங்கலம்‌, உசிலம்பட்டி, மடக்குளம்‌ 
(மகளிருக்கானது 

3 திருச்சி சேத்துராபட்டி ( ஸ்ரீரங்கம்‌) 
துவாக்குடிமலை 

4 கோயம்புத்தூர்‌ கோயம்புத்தூர்‌, கோயம்புத்தூர்‌ மகளிர்‌ 

5 விழுப்புரம்‌ சங்கராபுரம்‌, திருக்கோயிலூர்‌ 

6 தர்மபுரி பூமந்தாஹல்லி 

7 ஈரோடு பெருந்துறை 

8 கன்னியாகுமரி நாகர்கோவில்‌ 

9 கரூர்‌ கடவூர்‌ 

10 கிருஷ்ணகிரி கட்டிநாயனப்பள்ளி, ஊத்தங்கரை 

11 பெரம்பலூர்‌ வெல்லூர்‌ 

12 புதுக்கோட்டை கந்தர்வக்கோட்டை, அறந்தாங்கி 

13 உதகமண்டலம்‌ உதகமண்டலம்‌ 

14 தேனி கோட்டூர்‌, தேக்கம்பட்டி கிராமம்‌ 

15 தூத்துக்குடி தூத்துக்குடி, பாரதியார்‌ நூற்றாண்டு நினைவு மகளிர்‌ 
பாலிடெக்னிக்‌, எட்டயபுரம்‌. 

16 திருவண்ணாமலை | செய்யார்‌, செங்கம்‌ 

17 | திருவாரூர்‌ திருத்துறைபூண்டி 

18 வேலூர்‌ ஜோலார்‌ பேட்டை 

19 அரியலூர்‌ கீளாப்பளூர்‌ 


IRT POLYTECHNIC COLLEGE 1. Bargur - Krishnagiri District. 2.Nemilicheri 
- Kancheepuram District. 
மேலும்‌ விவரங்களுக்கு ww.tndte.comளன்ற இணையதளத்தை காணலாம்‌. 


54 


INDEX 


கல்வி உதவித்‌ தொகை 
SCHOLORSHIP 


மாநில அரசின்‌ கல்வி உதவித்‌ தொகை திட்டங்கள்‌ 


துறை me வழங்கப்படும்‌ தொடர்பு கொள்ள ji 
உதவி வேண்டிய அலுவலர்‌ 
(ஆண்டுக்கு) 
சீர்மரபினர்‌ பட்டப்படிப்பு மற்றும்‌ | பட்டப்படிப்புக்‌ | மாவட்ட 
நலவாரியம்‌ தொழில்‌ கல்வி | கு ரூ.1750/- பிற்படுத்தப்பட்டோர்‌ 
பயிலும்‌ சீர்மரபினர்‌ | தொழில்‌ மற்றும்‌ சீர்மரபினர்‌ நல 
இனத்தைச்‌ சார்ந்த | கல்விக்கு அலுவலகம்‌. 
மாணவர்கள்‌ ரூ.2000/- 
தமிழ்நாடு பட்டப்படிப்பு மற்றும்‌ | பட்டப்படிப்புக்‌ | மாவட்ட 
நரிக்குறவர்‌ நல தொழில்கல்வி கு ரூ.1500/- பிற்படுத்தப்பட்டோர்‌ 
வாரியம்‌ பயிலும்‌ நரிக்குறவர்‌ | தொழில்கல்வி | மற்றும்‌ சீர்மரபினர்‌ நல 
இனத்தைச்‌ சார்ந்த | க்கு ரூ.2000/- | அலுவலகம்‌. 
மாணவர்கள்‌ 
முதல்‌ பட்டதாரி முதல்‌ கல்வி கல்லூரி முதல்வர்‌ 
உதவித்தொகைத்‌ | தலைமுறையில்‌ கட்டணத்தில்‌ 
திட்டம்‌ பொறியியல்‌ ரூ.20000/- 
பட்டப்படிப்பு படிக்கும்‌ | விலக்கு 
அனைத்து அளிக்கப்‌ 
இனத்தைச்‌ சார்ந்த | படுகிறது. 
மாணவர்கள்‌. 
மாற்றுத்திறனாளி 12-ம்‌ வகுப்பில்‌ 50 | ரூ.2500/- தேசிய 
களுக்கான தேசிய | சதவீத மதிப்பெண்‌ மாற்றுத்திறனாளிகளுக் 
கல்வி எடுத்து பட்டப்படிப்பு கான நிதி மேம்பாட்டுக்‌ 
உதவித்தொகை பயிலும்‌ கழகம்‌ 
மாற்றுத்திறனாளிகள்‌ www.nhfdc.nic.in 
(பெற்றோரின்‌ 
ஆண்டு வருமானம்‌ 
1.80 இலட்சத்திற்குள்‌ 
இருக்க வேண்டும்‌) 
பிரதம மந்திரியின்‌ | தொழிற்‌ கல்வி ஆண்‌ இராணுவத்‌ துறை 
சிறப்பு உதவித்‌ பயிலும்‌ முன்னாள்‌ வாரிசுகளுக்கு | அமைச்சகம்‌ கேந்திரிய 
தொகை திட்டம்‌ இராணுவத்தினரின்‌ மாதமொன்று | சைனிக்‌ போர்டு, மத்திய 
வாரிசுகள்‌ க்கு ரூ. 2000/- | அரசு 
பெண்‌ http//www.desw.gov.i 
வாரிசுகளுக்கு | N 
மாதமொன்று 
க்கு ரூ.2250/- 


55 


INDEX 


துறை பயனாளி வழங்கப்படும்‌ EM aped 
உதவி வேண்டிய அலுவலர்‌ 
(ஆண்டுக்கு) 
மத்திய துணை மத்திய துணை ரூ.15000/- மத்திய துணை 
இராணுவப்‌ இராணுவப்படையில்‌ ரூ.18000/- இராணுவப்படை 
படையின்‌ உதவித்‌ | பணிபுரிபவரின்‌ (ஆண்டுக்கு) | www.scholorship.gov. 
தொகைத்‌ திட்டம்‌. | வாரிசுகளுக்கு in 
இந்திய எண்ணெய்‌ | 12-ம்‌ வகுப்பில்‌ 60 முதல்‌ இரண்டு | இந்திய எண்ணெய்‌ 
நிறுவனத்தின்‌ சதவீத மதிப்பெண்‌ ஆண்டுகளுக்‌ | மற்றும்‌ இயற்கை 
கல்வி எடுத்து பட்டப்படிப்பு கு ரூ.12,000/- | எரிவாயு நிறுவனம்‌ 
உதவித்தொகை பயிலும்‌ 3-ம்‌ மற்றும்‌ www.scholorshipindia. 
ஆதிதிராவிடர்‌ 4-ம்‌ ஆண்டு com/ongc.html 
மற்றும்‌ களுக்கு 
பழங்குடியினரைச்‌ ரூ.18000/- 
சார்ந்த மாணவர்கள்‌ 
(பெற்றோரின்‌ 
ஆண்டு வருமானம்‌ 
1.50 இலட்சத்திற்குள்‌ 
இருக்க வேண்டும்‌. 
இந்திய எஃகு பொறியியல்‌ மாதம்‌ www.sail.com 
நிறுவனம்‌ பட்டப்படிப்பு NIT ஒன்றுக்கு 
பயிலும்‌ ரூ.450/- 


ஆதிதிராவிடர்‌ 
மற்றும்‌ 
பழங்குடியினரைச்‌ 
சார்ந்த மாணவர்கள்‌ 
(பெற்றோரின்‌ 
ஆண்டு வருமானம்‌ 
1.50 இலட்சத்திற்குள்‌ 
இருக்க வேண்டும்‌) 


56 


INDEX 


மத்திய அரசின்‌ கல்வி உதவித்தொகை திட்டம்‌ 
KISHORE VAIGYANIK PROTSAHAN YOJANA (KVPY) 


தேர்வின்‌ நோக்கம்‌ 


அறிவியல்‌ கல்வி பயிலும்‌ மாணவர்களுக்கு 
அவர்களுடைய உயர்‌ கல்வி மற்றும்‌ அறிவியல்‌ 
ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும்‌ விதமாக மத்திய 
அரசால்‌ தேசிய அளவில்‌ கல்வி உதவி தொகை 
வழங்கப்படுகிறது. 


வழங்கப்படும்‌ உதவித்‌ தொகை 
பற்றிய விவரம்‌ 


இளநிலை அறிவியல்‌ பட்டப்படிப்புக்காலத்தில்‌ 
மாதந்தோறும்‌ ரூ.5000/ இதர செலவுக்கு 
வருடந்தோறும்‌ ரூ.20,000/ ஆக மொத்தம்‌ 
ரூ.80,000/ வருடந்தோறும்‌ மூன்றாண்டுகளுக்கும்‌ 
வழங்கப்படுகிறது. நான்கு மற்றும்‌ ஐந்தாம்‌ 
ஆண்டுகளில்‌ மாதந்தோறும்‌ ரூ.7000/ இதர 
செலவுக்கு ரூ.28,000/ வழங்கப்படுகிறது. 


தேர்வுக்கான அடிப்படைக்‌ 
கல்வித்‌ தகுதி 


11ஆம்‌ வகுப்பு, 12ம்‌ வகுப்பு மற்றும்‌ இளநிலை 
அறிவியல்‌ பட்டப்படிப்பில்‌ (B.Sc / B.S / B.Stat / 
B.Maths / Integrated M.Sc / M.S / Chm / Phs 
/ Maths / Bot / Zoo / Bio.Tec / Bio.Inf. etc., 
முதலாம்‌ ஆண்டு பயிலும்‌ மாணவர்கள்‌ இந்த 
தேர்வில்‌ கலந்து கொள்ளலாம்‌. 


தேர்வு முறை 


மத்திய அரசின்‌ இந்திய அறிவியல்‌ கழகம்‌ 
நடத்தும்‌ இந்த உதவித்‌ தொகைக்கான தேர்வு 
இரண்டு கட்டங்களாக நடத்தப்படுகிறது. 

1. திறனறித்‌ தேர்வு (Aptitude Test) 

2.நேர்முகத்‌ தேர்வு (Inteview) 

இரண்டு தேர்வுகளிலும்‌ தேர்ச்சி பெற்றால்‌ 
மட்டுமே உதவித்‌ தொகை வழங்கப்படும்‌. தேர்வு 
ஆங்கிலம்‌ மற்றும்‌ இந்தி மொழிகளில்‌ நடைபெறும்‌. 


தேர்வுக்கான பாடத்திட்டம்‌ 


10, 11, 12-ம்‌ வகுப்பு மற்றும்‌ முதலாம்‌ ஆண்டு 
இளங்கலை அறிவியல்‌ பாடங்களிலிருந்து 
வினாக்கள்‌ இடம்‌ பெறும்‌. 


தொடர்பு கொள்ள வேண்டிய 
இணையதள முகவரி 


www.kvpy.iisc.ernet.in 


தேர்வு நடைபெறும்‌ காலம்‌ 


ஆண்டு தோறும்‌ ஜுலை மாதம்‌ அறிவிப்பு 
வெளியாகும்‌. தேர்வானது ஆண்டுதோறும்‌ 
நவம்பர்‌ மாதம்‌ நடத்தப்படும்‌. 


57 


INDEX 


தொழில்கல்வி மேற்கொள்ளும்‌ மாணவர்களுக்கானதமிழக அரசின்‌ உதவித்தொகை 


திட்டத்தின்‌ பெயர்‌ தகுதி பரிசுத்தொகை 
பேரறிஞர்‌ அண்ணா ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ ஆண்டொன்றுக்கு 
நினைவுப்‌ பரிசு 12-ம்‌ வகுப்பில்‌ முதல்‌ மற்றும்‌ | ரூ.5000/- 
இரண்டாம்‌ இடங்களில்‌ 
மதிப்பெண்கள்‌ பெற்று 
தொழிற்‌ கல்வி 
(Professional) பயிலும்‌ 
பிற்பட்ட வகுப்பு மற்றும்‌ 
மிகவும்‌ பிற்பட்ட வகுப்பு 
சார்ந்த 2 மாணவர்‌ மற்றும்‌ 
2 மாணவிகள்‌. 
தந்தை பெரியார்‌ ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ ஆண்டொன்றுக்கு 
நினைவுப்‌ பரிசு 12-ம்‌ வகுப்பில்‌ முதல்‌ மற்றும்‌ | ரூ.3000/- வீதம்‌ 3 
இரண்டாம்‌ இடத்தில்‌ ஆண்டுகளுக்கு 
மதிப்பெண்கள்‌ பெற்று 
தொழிற்நுட்பக்‌ கல்வி (Poly- 
Technic) பயிலும்‌ பிற்பட்ட 
வகுப்பு மற்றும்‌ மிகவும்‌ 
பிற்பட்ட வகுப்பு சார்ந்த 2 
மாணவர்‌ மற்றும்‌ 2 
மாணவிகள்‌. 
அண்ணல்‌ காந்தி ஒவ்வொரு மாவட்டத்திலும்‌ முதல்‌ ஆண்டிற்கு 
நினைவுப்‌ பரிசு 12-ம்‌ வகுப்பில்‌ முதல்‌ ரூ.2000/-மும்‌ 
மதிப்பெண்‌ பெறும்‌ இரண்டாம்‌ ஆண்டில்‌ 
ஆதிதிராவிடர்‌ பிரிவைச்‌ இருந்து ரூ.1,500/-வீதம்‌ 
சார்ந்த 1 மாணவர்‌ மற்றும்‌ 1 
மாணவி. 
அம்பேத்கார்‌ தேசிய மாநில அளவில்‌ முதல்‌ இடம்‌ - ரூ. 60,000/- 
சிறப்பு உதவித்‌ ஆதிதிராவிடர்‌ பிரிவைச்‌ இரண்டாம்‌ இடம்‌ - 
தொகை சார்ந்தவர்கள்‌ 12-ம்‌ ரூ. 50,000/- 
வகுப்பில்‌ முதல்‌ மூன்று மூன்றாம்‌ இடம்‌ - 
இடங்களைப்‌ ரூ.40,000/- 
பெற்றவர்களுக்கு பரிசுத்‌ 
தொகை வழங்கப்படுகிறது. 


58 


தமிழக அரசு வழங்கும்‌ மாணவர்களுக்கான ஊக்கப்‌ பரிசுகள்‌ 


மாநில மற்றும்‌ மாவட்ட அளவிலான பரிசுகள்‌ 
12-ம்‌ வகுப்பு பொதுத்‌ தேர்வில்‌ தமிழை முதல்‌ பாடமாக எடுத்துப்‌ படித்து 
முதல்‌ மூன்று மதிப்பெண்கள்‌ பெறும்‌ மாணவர்களுக்கான பரிசுகள்‌ விவரம்‌ 


INDEX 


பின்வருமாறு. 
8.4 e a'a 
& தகுதி பரிசு விவரம்‌ Su டி DA g 
508 | £9 
1 பள்ளிக்‌ கல்வி முதல்‌ பரிசு ரூ.50,000 ரூ.6,000 
இயக்ககத்தால்‌ இரண்டாம்‌ பரிசு ரூ.30,000 ரூ.4,000 
வழங்கப்படும்‌ பரிசு மூன்றாம்‌ பரிசு ரூ.20,000 ரூ.2,000 
2 பிற்பட்ட மற்றும்‌ முதல்‌ பரிசு ரூ.50,000 ரூ.6,000 
மிகவும்‌ பிற்பட்ட இரண்டாம்‌ பரிசு ரூ.30,000 ரூ.4,000 
வகுப்பைச்‌ மூன்றாம்‌ பரிசு ரூ.20,000 ரூ.2,000 
சார்ந்தவர்கள்‌ 
3 முதலமைச்சர்‌ தகுதி மாநில அளவில்‌ ரூ.3,000/- --- 
பரிசு திட்டம்‌ அதிக (ஆண்டொன்‌ 
பிற்பட்ட மற்றும்‌ மதிப்பெண்கள்‌ றுக்கு) 
மிகவும்‌ பிற்பட்ட பெறும்‌ 500 மாணவ/ 
வகுப்பு மற்றும்‌ சீர்‌ மாணவியருக்கு 
மரபினர்‌. பட்டப்படிப்பு, பட்டயப்‌ 
படிப்பு, தொழிற்‌ 
படிப்பு 
பயில்பவர்களுக்கு 
4 சிறுபான்மை முதல்‌ பரிசு ரூ.50,000 ரூ.3,000 
இனத்தைச்‌ இரண்டாம்‌ பரிசு ரூ.30,000 ரூ.2,000 
சார்ந்தவர்கள்‌ மூன்றாம்‌ பரிசு ரூ.20,000 ரூ.1,000 
5 ஆதிதிராவிடர்‌/பழங்கு | முதல்‌ பரிசு ரூ.50,000 ரூ.6000 
டியினர்‌ மற்றும்‌ இரண்டாம்‌ பரிசு ரூ.30,000 ரூ.4000 
கிறித்துவ மதம்‌ மாறிய | மூன்றாம்‌ பரிசு ரூ.20,000 ரூ.2000 
ஆதிதிராவிடர்‌ 
6 ஆதிதிராவிடர்‌/பழங்கு | பாட வாரியாக ரூ.2000 - 
டியினர்‌ மற்றும்‌ முதலிடம்‌ 
கிறித்துவ மதம்‌ மாறிய | பெற்றவர்கள்‌ 
ஆதிதிராவிடர்‌ 
7 ஆதிதிராவிடர்‌ முதல்‌ பரிசு ரூ.10000 ரூ.6000 
நலப்பள்ளிகளில்‌ இரண்டாம்‌ பரிசு ரூ.7000 ரூ.4000 
பயின்ற முதல்‌ மூன்று | மூன்றாம்‌ பரிசு ரூ.5000 ரூ.2000 
மதிப்பெண்களை 
பெறும்‌ ஆதிதிராவிட 
மாணவர்களுக்கான 
பரிசு 


59 


வேலைவாய்ப்பு 


EMPLOYMENT 


INDEX 


1. போட்டித்‌ தேர்வுகள்‌ (Competitive Exams) 
பத்தாம்‌ வகுப்பு / 12-ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது நிரம்பியவர்கள்‌ 
மத்திய மற்றும்‌ மாநில அரசின்‌ வேலைவாய்ப்புகளை பெற கீழ்க்கண்ட போட்டித்‌ 


தேர்வுகளை எழுதலாம்‌. 
Name of the 
Sl. Recruiting Agency 
No and Website Name of the Post 
Address 
SSLC HSC 
1. | தமிழ்நாடு அரசு 1. கிராம நிர்வாக அலுவலர்‌ Punch operator 
பணியாளர்‌ Village Administrative Group VIII 
தேர்வாணையம்‌ Officer. (VAO) இந்து சமய - 
TNPSC Group - IV . அறநிலையத்‌ 
www.tnpsc.gov.in 2. இளநிலை உதவியாளர்‌ துறை 
Junior Assistant செயல்‌ அலுவலர்‌ 
3. தட்டச்சர்‌ Typist. நிலை-4 
4. சுருக்கெழுத்து HR&CE 
தட்டச்சரSteno-typist Executive 
Group VIII Officer Grade IV 


5. செயல்‌ அலுவலர்‌ 
Executive Officer 
(Grade IV) 
TownPanchayat) 

6. தண்டலர்‌ 

Bill Collector Grade-| 
(Ministerial and Judicial 
Services) 
7. நிலஅளவையாளர்‌ Field 
Surveyor. 

(Survey Department) 


Staff Selection 
Commission (SSC) 
www.ssconline.nic.in 


CHSL exams - 
Combined 
Higher 
Secondary 
Level Exams. 
Lower Division 
Clerk 

Data Entry 
operator 
Stenographer 


60 


INDEX 


Name of the 
SI. Recruiting Agency 
No and Website Name of the Post 
Address 
SSLC HSC 
3. | Railway Recruitment | 1. காவலர்‌ Constable. Transport 
Board (RRB) 2.Trackman. assistant 
www.indianrailways. 3. உதவியாளர்‌ Helper. Inquiry cum 
gov.in 4. உதவி புள்ளியாளர்‌. Reservation 
Assistant Pointsman. clerk. 
5. துப்புரவாளர்‌. Safaiwala. 
6.Gangman. 
7. அலுவலக உதவியாளர்‌ 
Peon. 
8.பல்நோக்குபணியாளர்‌ 
Multi Tasking Staff. 
4. Indian Army படைவீரர்‌ - Constable— 
www.indianarmy.nic.in பொதுபணி$010/௮1- General Duty, 
General Duty Mahila 
பல்நோக்கு பணியாளர்‌!ிப॥ ன ர்‌ 
oo. p பிரி Conmissoned 
படைவீரா தொழிற்‌ பிரிவு ; : 
Soldier Tradesman officer- Catering 
5. | Indian Navy MR (Cook), Cadet Entry — 
www.indiannavy.nic. MR (Sports) Technical 
in Musicians Sailor 
Non Matric Recruit Artificer 
apprentice 
6. Indian Air Force Lower Division 
www. indianairforce. Clerk 
nic.in 
7 Indian Coast Guard Naviks 
www.joinindiancoast Yantrik 
guard.gov.in Airmen 
8. Tamilnadu Uniform காவலர்‌ 
Services Recruitment | Police Constable 
Board தீயணைப்பாளர்‌ 
www.tnusrb.gov.in Fireman 
9. Central Reserve காவலர்‌ 
Police Force (CRPF) Constable 


www.crpf.nic.in 


61 


INDEX 


Name of the 
SI. Recruiting Agency 
No and Website Name of the Post 
Address 
SSLC HSC 
10. | Indian Postal தபால்காரர்‌ Post Man, Postal 
department Mail Guard, Assistant, 
www.indiapost.gov. in | Multi Tasking Staff Sorting 
Assistant 
11. | LIC of India Insurance Agent 
www.lic.in 


மேலும்‌ இது தொடர்பான கூடுதல்‌ விவரங்களை மேற்கண்ட பணியளிக்கும்‌ 
நிறுவனங்களின்‌ இணையதளத்தில்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 

பல்வேறு போட்டித்‌ தேர்வுகளுக்கான விளம்பரங்களானது தினசரி 
ஆங்கிலம்‌ மற்றும்‌ தமிழ்‌ நாளிதழ்களிலும்‌, வேலைவாய்ப்பு பத்திரிக்கை(கE௱ployment 
News)-யிலும்‌ வெளிவருகிறது. மேலும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறை இணையதளம்‌ 
www.tnvelaivaaippu.gov.in-d Advertised Vacancies என்ற தலைப்பிலும்‌ 
காணலாம்‌. 

தன்னார்வ பயிலும்‌ வட்டம்‌ 

தமிழ்நாட்டில்‌ உள்ள அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு 
அலுவலகங்களிலும்‌ தன்னார்வ பயிலும்‌ வட்டம்‌ இயங்கி வருகிறது. இத்தன்னார்வ 
பயிலும்‌ வட்டங்கள்‌ போட்டித்‌ தேர்வுகளுக்கான பொது அறிவு புத்தகங்கள்‌, 
நாளிதழ்கள்‌, வாராந்திர, மாதாந்திர செய்தி இதழ்கள்‌ ஆகியவற்றுடன்‌ 
பராமரிக்கப்படுகிறது.மேலும்‌, போட்டித்‌ தேர்வுகளுக்கான இலவச பயிற்சி வகுப்புகளும்‌ 
அவ்வப்போது நடத்தப்படுகின்றன. இது தொடர்பான கூடுதல்‌ விவரங்களுக்கு 
அருகில்‌ உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களை தொடர்பு கொள்ளலாம்‌. 


வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்‌ வாயிலாக வேலைவாய்ப்பு 


12-ஆம்‌ வகுப்பு கல்வித்‌ தகுதி முடித்த மாணவர்கள்‌ தங்களது கல்வித்‌ 
தகுதியை தங்களது மாவட்டத்தில்‌ உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில்‌ 
தங்கள்‌ பள்ளி வாயிலாக அல்லது நேரில்‌ சென்றோ அல்லது வேலைவாய்ப்புத்‌ துறை 
இணைய தளம்‌ வாயிலாகவோ பதிவு செய்து கொள்ளலாம்‌. ஏற்கனவே பத்தாம்‌ வகுப்பு 
பதிவு செய்திருப்பின்‌ அப்பதிவு எண்ணிலேயே கூடுதல்‌ கல்வித்‌ தகுதியை பதிவு 
செய்து கொள்ள வேண்டும்‌. 


இணையதள முகவரி - www.tnvelaivaaippu.gov.in 


62 


INDEX 


அரசுத்‌ துறை வேலைவாய்ப்பு 


அரசு தேர்வாணையம்‌ மற்றும்‌ தேர்வு வாரியங்கள்‌ வாயிலாக தேர்வு 

செய்யப்படும்‌ பணிக்காலியிடங்கள்‌ தவிர்த்து இதர மாநில அரசு 
பணிக்காலியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகம்‌ வாயிலாக பதிவு மூப்பு 
அடிப்படையில்‌ மனுதாரர்கள்‌ பரிந்துரைக்கப்படுகின்றனர்‌. மாநில அரசு சார்ந்த 
நிறுவனங்கள்‌ மற்றும்‌ உள்ளாட்சி நிறுவனங்களால்‌ அறிவிக்கப்படும்‌ இளநிலை 
உதவியாளர்‌, சுருக்கெழுத்து தட்டச்சர்‌, தட்டச்சர்‌, அலுவலக உதவியாளர்‌, கால்நடை 
ஆய்வாளர்‌, விற்பனையாளர்‌ மற்றும்‌ தொழில்‌ நுட்ப பணிகள்‌ உள்ளிட்ட பல்வேறு 
பணிக்காலியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்‌ வாயிலாக மனுதாரர்கள்‌ 
பதிவு மூப்பு அடிப்படையில்‌ பரிந்துரை செய்யப்படுகின்றனர்‌. தற்போது வேலைவாய்ப்பு 
அலுவலகங்களுக்கு அறிவிக்கப்படும்‌ அனைத்து பணிக்காலியிடங்களும்‌, 
உச்சநீதிமன்ற ஆணைக்கிணங்க செய்தித்தாள்களிலும்‌ வெளியிடப்படுகின்றன. 
எனவே வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள்‌ அரசு பணிகளுக்கு நேரடியாகவும்‌ 
விண்ணப்பிக்கலாம்‌. 

தனியார்துறை வேலைவாய்ப்பு 

வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள்‌ 

வாயிலாக அரசுத்‌ துறை பணிகளுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பது மட்டுமின்றி தனியார்‌ 
துறைகளிலும்‌ உரிய வேலைவாய்ப்புகள்‌ அளிக்கப்படுகிறது. மாவட்ட வேலைவாய்ப்பு 
அலுவலகங்கள்‌ வாயிலாக அவ்வப்போது தனியார்‌ துறை வேலைவாய்ப்பு முகாம்கள்‌ 
(Mega Job Fair) நடத்தப்பட்டு ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள்‌ 
பணியமர்த்தப்படுகின்றனர்‌. 

தேசிய தொழில்‌ நெறி பணி 

National Career Service 


தேசிய வேலைவாய்ப்பு பணி என்பதை தேசிய தொழில்நெறி பணி (National 
Career Sewice)யாக மாற்றி வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அகில இந்திய 
அளவில்‌ தொழில்நெறி ஆலோசனைகள்‌ மூலம்‌ வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தரவும்‌ 
படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள்‌, அகில இந்திய அளவில்‌ தங்களது 
வேலைவாய்ப்பிற்காக பதிவு செய்து பயன்பெறவும்‌ National Career Service Portal 
அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது WWww.ncs.gov.in என்ற இணையதள 
Portal. 

இந்த இணையதளம்‌ மூலம்‌ வேலைநாடுநர்கள்‌ மட்டுமின்றி 


i). வேலையளிப்பவர்‌ (Employers) ii). உள்ளூர்‌ சேவை புரிபவர்‌ ( Local 
Service Providers) iii).திறன்‌ வளர்ப்போர்‌ (Skill Providers) iv). தொழில்நெறி 
வழிகாட்டி நிலையங்கள்‌ (Career Centres) v).ஆலோசகர்கள்‌ (Counsellors) 
Vi). ஆள்சேர்ப்பு நிலையங்கள்‌ (Placement Organisation) 

ஆகியோரும்‌ தங்களை பதிவு செய்து கொள்ள இயலும்‌, இதன்‌ மூலம்‌ 
வேலையளிப்பவர்‌, வேலைநாடுநர்களின்‌ Profile பற்றி அறியவும்‌, வேலைநாடுநர்கள்‌ 
தனியார்‌ வேலைவாய்ப்பு முகாம்கள்‌ பற்றி அறியவும்‌, வேலையளிக்கும்‌ 
நிறுவனங்களின்‌ காலியிடம்‌ உள்ளிட்ட தகவல்களை வேலைநாடுநர்கள்‌ அறிய 


63 


INDEX 


இவ்விணையதளம்‌ உதவும்‌. இது தவிர்த்து Carpenter, Plumber, Electrician, A/C. 
Mechanic, Motor Mechanic போன்ற உள்ளூர்‌ சேவையளிப்பவர்‌ பதிவு செய்யவும்‌ 
இச்சேவை புரிபவர்கள்‌ பற்றி மற்றவர்கள்‌ அறியவும்‌ இந்த இணையதளம்‌ உதவுகிறது. 
தொழில்‌ பயிற்சி நிலையங்கள்‌ உள்ளிட்ட திறன்‌ பயிற்சி அளிப்போர்‌ பதிவு செய்யவும்‌, 
அவ்விவரங்களை மாணவர்கள்‌ தெரிந்து கொள்ளவும்‌ இது வழிவகை செய்கிறது. 


இது தவிர்த்து உயர்கல்வி, Career குறித்த வழிகாட்டுதல்களை 
மாணவர்களுக்கு வழங்கும்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ தொழில்‌ நெறி வழிகாட்டி 
நிலையங்கள்‌ விபரங்களை அறியவும்‌ உதவுகிறது வேலைநாடுநர்கள்‌ மற்றும்‌ 
மாணவர்களின்‌ உள்ளார்ந்த ஆற்றலை அறிந்து அவர்களுக்கு வழிகாட்டுதல்‌ 
Couselling அளிக்கவும்‌, வேலைநாடுநர்கள்‌ பயன்பெறும்‌ வகையில்‌ தனியார்‌ மற்றும்‌ 
அரசு ஆள்சேர்ப்பு நிலையங்கள்‌ குறித்த சேவைகளையும்‌ இந்த இணையதளம்‌ மூலம்‌ 
அனைவரும்‌ அறியலாம்‌. 


மாதிரி தொழில்‌ நெறி மையம்‌ Model Career Centre 


தேசிய தொழில்‌ நெறி பணி (National Career Service) யின்‌ கீழ்‌ தமிழக 
அளவில்‌ முதல்‌ கட்டமாக இரண்டு மாதிரி தொழில்‌ நெறி மையங்கள்‌ (Model Career 
Centre) ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வேலூர்‌ மற்றும்‌ கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு 
அலுவலகங்கள்‌ முதல்‌ கட்டத்தில்‌ மாதிரி தொழில்நெறி மையங்களாக தரம்‌ 
உயர்த்தப்பட்டுள்ளது. படிப்படியாக அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு 
அலுவலகங்களும்‌ எதிர்காலத்தில்‌ தொழில்‌ நெறி மையங்களாக தரம்‌ உயர்த்தப்பட 
வாய்ப்புள்ளது. 
மாதிரி தொழில்‌ நெறி மையங்கள்‌ மூலமாக வழங்கப்படும்‌ சேவைகள்‌ 


1 Career Counselling - தகுந்த ஆலோசகர்களை கொண்டு உயர்கல்வி 
மற்றும்‌ வேலைவாய்ப்புகளில்‌ படித்த இளைஞர்களின்‌ உள்ளார்ந்த ஆற்றலை 
கண்டறிந்து அதற்கேற்ற வேலைவாய்ப்பினை பெற வழிகாட்டுதல்‌. 

2. Group Couselling - குழு ஆலோசனை வழங்குதல்‌ 

3. தனியார்துறை வேலைவாய்ப்பு சந்தையில்‌ வேலையளிக்கக்‌ கூடிய 
நிறுவனங்களை கண்டறிந்து அவர்களின்‌ மனிதவளத்‌ தேவையை நிறைவு 
சரிசெய்யவும்‌, வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை 
ஏற்படுத்தவும்‌ தனியார்‌ வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்துதல்‌. 

4. வேலை காலியிட நிலவரங்கள்‌ (தனியார்‌ மற்றும்‌ அரசு) குறித்த அன்றாட 
நிலையை வேலை நாடுநர்கள்‌ அறிந்து கொள்ள தகவல்‌ தொழில்‌ நுட்ப 
சேவைகளை வழங்குதல்‌. 

5. Out Reach Activities — தொலை தூரத்தில்‌ உள்ளவர்கள்‌ மற்றும்‌ தற்கால 
சேவைகள்‌ உடனடியாக பெற இயலாதவர்களுக்கு அவர்களது 
வசிப்பிடத்திற்கு சென்று Career Guidance, Career Exhibition, Job Fair 
போன்றவற்றின்‌ மூலம்‌ தொழில்‌ நெறி வழிகாட்டுதல்‌ மற்றும்‌ 
வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தருதல்‌ மற்றும்‌ பிற பணிகள்‌. 


64 


INDEX 


3. சுய வேலைவாய்ப்பு திட்டம்‌ (SELF EMPLOYMENT SCHEMES) 


பத்தாம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது நிரம்பியவர்கள்‌ சுய தொழில்‌ செய்ய 
ஆர்வம்‌ இருப்பின்கீழ்க்கண்ட அரசு நிறுவனங்களை அணுகி சுய வேலைவாய்ப்பு 


கடனுதவி பெறலாம்‌. 
வ. நிறுவனத்தின்‌ விவரம்‌ வழங்கப்படும்‌ 
எண்‌ | மற்றும்‌ இணைய தளம்‌ திட்டங்கள்‌ மற்றும்‌ பயன்கள்‌ 
01 மாவட்ட தொழில்‌ | 1 PMEGP-பாரதப்‌ பிரதமரின்‌ வேலைவாய்ப்பு 
மையம்‌ (District உருவாக்கும்‌ திட்டம்வாயிலாக தயாரிப்புத்‌ 


Industries Centre) 
http://www.msmeonlin 
e.tn.gov.in 


தொழிலுக்கு 25 இலட்சமும்‌, சேவை தொழில்‌ 
புரிய 10 இலட்சமும்‌ கடனுதவி 
வழங்கப்படுகிறது. 35 சதவிகிதம்‌ மானியம்‌ 
கிராமப்புறத்தில்‌ வசிப்பவர்களுக்கும்‌, 25 
சதவிகிதம்‌ நகர்ப்புறத்தில்‌ 
வசிப்பவர்களுக்கும்‌ வழங்கப்படுகிறது. 
UYEGP-வேலைவாய்ப்பற்ற 
இளைஞர்களுக்கான வேலை உருவாக்கும்‌ 
திட்டம்‌-5 இலட்சம்‌ வரை கடனுதவி 15 
சதவிகிதம்‌ மானியம்‌. 

NEEDS- புதிய தொழில்‌ முனைவோர்‌ 
உருவாக்கும்‌ திட்டம்‌ - 5 இலட்சம்‌ முதல்‌ ஒரு 


கோடி வரை கடனுதவி - 20 சதவிகிதம்‌ 
மானியம்‌ 
02 மகளிர்‌ திட்டம்‌ - சுய 1.நேரடி சேமிப்புக்‌ கடனுதவித்‌ திட்டம்‌ 
உதவிக்‌ குழு (SHG) 2.பொருளாதார மேம்பாட்டுத்‌ திட்டம்‌ 
http://www.tn.gov.in/d 
tp/ shg.htm 
03 தமிழ்நாடு 1. தனிநபர்‌ கடன்‌ ரூ. 6000 முதல்‌ ரூ.7.50லட்சம்‌ 
ஆதிதிராவிடர்‌ வீட்டு வரை வழங்கப்படும்‌. மானியமாக 30 சதவிகித 
வசதி மேம்பாட்டுக்‌ கடன்‌ தொகை 
கழகம்‌(1 AHDCO). 2. தனி நபர்‌ விவசாயக்‌ கடன்‌ ரூ.60000ம்‌ முதல்‌ 
http://www.tahdco.tn. ரூ. 7.50லட்சம்‌ வரை வழங்கப்படும்‌. 
gov.in மானியமாக 50 சதவிகித கடன்‌ தொகை 
04 தமிழ்‌ நாடு தொழில்‌ 1. ஆட்டோ வாங்கி சுயதொழில்‌ செய்ய விரும்பும்‌ 
கூட்டுறவு வங்கி ஆதிதிராவிட இனத்தை சார்ந்தவர்களுக்கு 


TamilNadu Industrial 
Co-operative Bank 
(TAICO) 
www.taicobank.com 


ரூபாய்‌ ஒரு லட்சம்‌ வரை கடன்‌ தாட்கோவின்‌ 
மானியத்துடன்‌ வழங்கப்படுகிறது. 
சிறுபான்மையினத்தவருக்கு TAMC0-வின்‌ 
உதவியுடன்‌ பெறலாம்‌. 


65 


INDEX 


வ. நிறுவனத்தின்‌ விவரம்‌ வழங்கப்படும்‌ 
எண்‌ | மற்றும்‌ இணைய தளம்‌ திட்டங்கள்‌ மற்றும்‌ பயன்கள்‌ 
2. தனிநபர்‌ கடன்மூலதனத்திற்கு ரூ.5லட்சம்‌ 
வரை வழங்கப்படுகிறது. 
3. குறு மற்றும்‌ குடிசைத்‌ தொழில்களுக்கு ரூ.2 
லட்சம்‌ வரை கடன்‌ வழங்கப்படுகிறது. 

05 தமிழ்‌ நாடு 1. குறுகிய கால கடன்‌(ஜெராக்ஸ்‌ மிஷன்‌, 
பிற்படுத்தப்பட்டோர்‌ மோட்டார்‌ பம்ப்‌ செட்‌, மெடிக்கல்‌ ஷாப்‌, 
பொருளாதார புரவிஷன்‌ ஸ்டோர்‌) ஒரு லட்சம்‌ வரை கடன்‌ 
மேம்பாட்டு கழகம்‌. வழங்கப்படும்‌. 

TamilNadu Backward | 2. ஆவின்‌ நிறுவனம்‌ வாயிலாக கறவை மாடுகள்‌ 
Classes Economic வாங்குவதற்கான கடன்‌ உதவி திட்டம்‌. 
Development 3. குறு கடன்‌ (பெட்டிக்‌ கடை, பூ மற்றும்‌ காய்கறி 
corporation Ltd கடை வைப்பதற்கு.ரூ. 2000ம்‌ முதல்‌ 
(TABCEDCO) ரூ.30,000ம்‌ வரை வழங்கப்படுகிறது) 
www.tn.gov.in/bcmbC | 4 புதிய சுவர்ணிமா கடன்‌ திட்டம்‌ மூலம்‌ 
mw பெண்களுக்கு ரூ.50,000 முதல்‌ ஒரு லட்சம்‌ 

வரை கடன்‌ வழங்கப்படுகிறது. 

06 தமிழ்நாடு 1. கல்வி கடன்‌ ஆண்டுக்கு 50,000 வீதம்‌ 5 
சிறுபான்மையினர்‌ ஆண்டுகளுக்கு 2 லட்சத்து 50,000/-ம்‌ வரை 
பொருளாதார வழங்கப்படுகிறது. 
மேம்பாட்டு கழகம்‌. 2. ஆட்டோ வாங்குவதற்கு ரூபாய்‌ ஒரு லட்சம்‌ 
TamilNadu Minorities வரை கடன்‌ வழங்கப்படுகிறது. 

Economic 3. சிறு அளவிலான கடன்‌ உதவி திட்டத்தின்‌ 
Development மூலம்‌ ரூ.25,000/-ம்‌ வரை வழங்கப்படுகிறது. 
corporation Ltd | 4. ஆவின்‌ வாயிலாக கறவை மாடுகள்‌ 
(TAMCO) . வாங்குவதற்கான கடன்‌ உதவி திட்டத்தின்‌ 
www.tn.gov.in/bcmbc வாயிலாக கடன்‌ ரூ.50,000ம்‌ முதல்‌ 70,0001 
mw வரை வழங்கப்படுகிறது. 

5. தனிநபர்‌ கடன்‌ ரூ.1 லட்சம்‌ முதல்‌ 5லட்சம்‌ வரை 

வழங்கப்படுகிறது. 

07 Nationalised Bank 1.கல்வி கடன்‌ 
(தேசிய மயமாக்கப்பட்ட | 2.அனைத்து அரசு திட்டங்களுக்கான சுய 
வங்கி) வேலைவாய்ப்பு கடனுதவி 

08 Micro Small Medium | சுயவேலைவாய்ப்பிற்கு பயிற்சி அளிக்கும்‌ 
Enterprises (MSME) | இப்பயிற்சி நிறுவனத்தில்‌ சுய வேலைவாய்ப்பிற்கு 
கிண்டி, சென்னை.32. அரசு அனுமதி பெறுவது தொடர்பான 
(மத்திய அரசு நிறுவனம்‌) | நடைமுறைகள்‌, மூலப்‌ பொருட்களை எங்கு 


www.msmedi- 
chennai.gov.in 


வாங்குவது, பொருட்களை எவ்வாறு தயாரிப்பது, 
எப்படி சந்தையில்‌ விற்பனை செய்வது, எவ்வாறு 
கணக்கு பராமரிப்பது போன்ற அனைத்தும்‌ 
கற்பிக்கப்படுகிறது. 


கூடுதல்‌ விபரங்களுக்கு மேற்கண்ட இணையதளங்களில்‌ உரிய விவரங்கள்‌ பெறலாம்‌. 


66 


INDEX 


தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகம்‌ 


4. தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழக திறன்‌ மேம்பாட்டுப்‌ பயிற்சி 


தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகம்‌ கம்பெனி சட்டம்‌, பிரிவு எண்‌. 25-ன்‌ கீழ்‌ 
இலாபம்‌ ஈட்டா கம்பெனியாக 2013 முதல்‌ செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம்‌ வாயிலாக 
தமிழ்நாட்டில்‌ வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புடன்‌ கூடிய திறன்‌ 
எய்தும்‌ இலவச பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில்‌ நடத்தப்படும்‌ அனைத்து 
திறன்‌ எய்தும்‌ பயிற்சிகளுக்கான ஒருங்கிணைப்பு முகமையாக விளங்குகிறது. 
இந்நிறுவனத்தின்‌ வாயிலாக மத்திய, மாநில அரசுத்‌ துறைகள்‌ மற்றும்‌ சிறந்த 
தனியார்‌ நிறுவனங்களின்‌ வாயிலாக நூற்றுக்கும்‌ மேற்பட்ட திறன்‌ மேம்பாட்டுப்‌ 
பயிற்சிகள்‌ அளிக்கப்பட்டு வருகின்றன. மேற்கண்ட திறன்‌ எய்தும்‌ பயிற்சிகள்‌ National 
Skill Development Agency அறிவித்துள்ள திறன்‌ பயிற்சிக்கான வழிகாட்டி 
நெறிமுறைகளின்‌ (NSQF) அடிப்படையில்‌ திறன்‌ எய்தும்‌ பயிற்சி அளிக்கப்படுவதை 
உறுதி செய்வதுடன்‌, சிறந்த முறையில்‌ பயிற்சி முடித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பும்‌ 
பெற்றுத்‌ தருகிறது. 
இலவச திறன்‌ பயிற்சிகளின்‌ விவரங்கள்‌ 
01. ஆட்டோமொபைல்‌ (Two / Four Wheeler Mechanism) 
02. கட்டுமானம்‌ (Mason / Bar bending / Tiler / Painter.) 
03. இலகு பொறியியல்‌ (Light Engg), 
04. தொலைத்‌ Glam m(Telecom - Cell Phone Servicing) 
05. ஊடகம்‌ (Media) 
06. விருந்தோம்பல்‌(Hospitality) 
07. அழகுக்‌ கலை (Beautician) 
08. ஜவுளி (Textiles) 
09. உணவு பதனிடுதல்‌ (Food Processing) 
10. கால்நடைத்‌ துறை (Animal Husbandry) 
11. கனரக / இலகுரக வாகன ஒட்டுநர்‌(1ி/ / HMV Training) 
12. தோல்‌ மற்றும்‌ தோல்பொருட்கள்‌ (Leather) 
13. வங்கி நிதி சேவை(ு காப்பீடு (Banking, Financial Service & Insurance). 
14. சுகாதாரம்‌ (Health Care / General Duty Assistant) 
15. பாதுகாப்பு சேவைகள்‌ (Security Services) 
16. சில்லரை வர்த்தகம்‌ (Retail Management) 
17. மென்திறன்‌ பயிற்சி (Soft skill Training) 
18. பட்டுப்‌ புழு வளர்த்தல்‌ (Sericulture). 
19. பிளாஸ்டிக்‌ மற்றும்‌ இரசாயனத்‌ துறை (Chemical Plastic Processing — 
CIPET). 
20. மீன்வளத்‌ துறை (Fisheries) 
21. தகவல்‌ தொழில்‌ நுட்பத்‌ துறை (IT & ITES). 
22. ஜெம்ஸ்‌ (ம) ஜுவல்லரி துறை (Jems and Jewellery) 


67 


INDEX 


திறன்‌ பயிற்சி வழங்கும்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ துறை நிறுவனங்கள்‌ விவரம்‌ 


மத்திய அரசு நிறுவனங்கள்‌ 
CENTRAL GOVERNMENT WEBSITE ADDRESS 
TRAINING INSTITUTES 


Central Institute of Plastic 
Engineering Technology, Thiru.vi.ka. 
Industrial Estate, Guindy,(CIPET) — 
Chennai 600 032. 

Central Institute of Plastic 
Engineering Technology (CIPET)- 
Madurai. 


Email: cipetchn@eth.net 
Website: www.cipet.gov.in 


Email:-cipettraining@gmail.com 
Website:-www.cipet.gov.in 


Footwear Design Development 
Institute, 

Plot.No. E-1. Footwear Component 
Park, 7" Road, SIPCOT. Industrial 
Park, 

Irungattukottai, 

Sriperumpudur TK. 602105 


Email:-ezhil@fddiindia.com 
Website:-www.fddiindia.com 


Apparel Training and Design Centre, 
18-23. Readymade Garment 
Complex, 

Thiru. Vi.Ka.Industrial Estate, Guindy, 
Chennai 32. 


Email:-chennaig@gmail.com 
Website:- 
www.atdcindi.co.in 


BSNL 

Rajiv Gandhi Memorial Telecom 
Training Centre, GST. Road, 
Meenambakkam, Chennai 600 027. 


Email:-Vijibsnl99@gmail.com 
Website:-www.bsnl.in 


National Small Industries Corporation 
Limited, 


Email:-ntscche@nsic.co.in 
Website:-www.nsic.co.in 


Ekkattuthangal, 

Chennai 32. 

National Film Development Email:-jain@nfdcindia.com 
Corporation Website:-www.nfdcindia.com 
1* Floor, Co-optex Warehouse 


Building, No.350. Pantheon Road, 
Egmore, Chennai 600 008. 


National Institute of Electronics and 
Information Technology, 

Ground Floor, 

Panagal Building, 

Saidapet, Chennai — 15. 


Email:-giri@nielit.gov.in 
Website:- nielitchennai.edu.in 


National Small Industries Corporation 
Limited, Ekkattuthangal, 
Chennai 600 032. 


Email:-ntscche@nsic.co.in 
Website:- nsic.co.in 


68 


INDEX 


மாநில அரசு நிறுவனங்கள்‌ 


STATE GOVERNMENT TRAINING 
INSTITUTES 


WEBSITE ADDRESS 


Tamil Nadu Corporation for 
Development of Women, 

Annai Terasa Mahalir Valagam, 

1* Floor, Valluvarkottam High Road, 
Nungambakkam, Chennai 600 032. 


www.tamilnadumahalir.in 
Email:- tncdwho@yahoo.co.in 


Tamil Nadu Slum Clearance Board, 
No.5. Kamarajar Salai, 
Chennai 600 005. 


Email:- cdwing2008@gmail.com 


Tamil Nadu Handicrafts Development 
Corporation Ltd, 
No.759. Anna Salai, Chennai 600 002. 


Land Line No:- 044-28551359. 
Email:- 
tamilnaduhandicrafts@yahoo.co.in 


Tamil Nadu Police Training College, 
Ashok Nagar,Chennai 600 083. 


Email:-ptccni@gmail.com 
Website:-www.tnpolice.gov.in 


Tamil Nadu Food Safety and Drug, 
Administration Department, 
No.359. Anna Salai,Chennai 600 006. 


Email:-commrfssa@gmail.com 
Website:-www.fssai.gov.in 


Directorate of Handloom and Textiles, 
Kuralagam 2" Floor, Chennai 600 108. 


Email: 
handloomstextiles(Q gmail.com 


Leather Sector Skill Council — LSSC, 
CMDA Tower II, Gandhi Irwin Bridge 
Road, Egmore, Chennai 600 008. 


Email:-info@leatherssc.org 
Website:- indialeatherssc.org. 


Institute of Road Transport, 
Medical College, 

IRT-Perundurai Medical College, 
Perundurai,Sanitorium 638 053. 


Email:- irtschoolofnursing@gmail. 
com 
Website:-www.irtpmc.ac.in 


Institute of Road Transport, 
100 Feet Road, Tharamani, 
Chennai 600 113. 


Email:-irttaramani@yahoo.com 
Website:-www. irtchennai.in~ 


Tamilnadu Fisheries University 
Nagapattinam 


Email:-iftnagai@gamil.com 
Website:-www.tnfu.ac.in 


Tamilnadu Veterinary and Animal 
Sciences University 


Email:-dde@tanuvas.org.in 
Website:-www.tanuvas.tn.nic.in 


69 


INDEX 


12-ஆம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கான திறன்‌ மேம்பாட்டுப்‌ பயிற்சிகள்‌ 


12-ஆம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழ்‌ நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ 


கழகம்‌ வாயிலாக கீழ்க்கண்ட பயிற்சிகள்‌ வழங்கப்படுகின்றன. அதன்‌ விவரம்‌ 


பின்வருமாறு .... 


Training Institute 


Electronics Corporation of 
India Limited, 

No.8. Karpagambal Nagar, 
Mylapore, Chennai 600 004. 
Website: www.ecil.co.in 


Co-India, 

Coindia Training Complex, 
No. 340-342. 
Avarampalayam Main Road, 
K.R.Puram, Coimbatore 641 
006. 

Email:- rajaji@coindia.in 
Website:- www.coindia.in 


National Film Development 
Corporation, Co-optex 
Building, 

No.350.Pantheon Road, 
Egmore, 

Chennai 600 008. 

Email:- jain@nfdcindia.com 
Website:- 
www.nfdcindia.com 


National Small Industries 
Corporation Limited, (NSIC), 
Ekkattuthangal, 

Chennai 600 032. 

Email:- ntscche@nsic.co.in 
Website:- www.nsic.co.in 


70 


Name of the Course 


Certificate course in Financial 
Accounting(Tally) 


Turner 

Machinist 

CNC - Turner 

CNC — Miller 

Welder 

Electrician 

Winder — motor industry 
DRO - Milling Operator 


Avid-Digital Non Linear Editing — 
DNLE 

FCP — Digital Non Linear Editing — 
DNLE 

Digital Videography 

Multi Media 

(Photo Shop , Illustrator, Flash and 
Coral Draw) 


PCB Design and Elecronics 
Assembly 

Calibration Training for Thermal, 
Pressure & Electro Technical 
Parameters 

PCB Assembly Operator 

PLC — Assembly Operator 


INDEX 


Training Institute Name of the Course 


ICT Academy of Tamilnadu Retail 

ELCOT Complex, Banking Financial Service 
Industrial Estate, Perungudi, | Telecom Sector 

Chennai Smart Drive Perneur Program 
Email:- srikanthictact.in 

Website:- www. ictact.in 


Mangalyan Technical Sales Supervisor Training 
Workers 


Cooperative Society Limited, 
Ambattur, Chennai. 

Email:- 
mangalyantwcs@gmail.com 


National Institute of Certificate Course in Web 
Electronics and Information Desigining 

Technology 

Ground Floor, Panagal 

Building, Saidapet, 

Chennai 600 015. 

Email:- giri@nielit.gov.in 

www.nielitchennai.edu.in 


71 


INDEX 


10ம்‌ வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகம்‌ 
மூலம்‌ அரசு மற்றும்‌ தனியார்‌ நிறுவனங்கள்‌ வழியாக அளிக்கப்படும்‌ திறன்‌ பயிற்சிகள்‌. 


AUTOMOBILES 
e Auto Service Technician 2 & 3 
Wheeler 


e Automotive Service Technician 


e Automotive Service Technician 
Level - 3 


e Automobile Service & Maintenance 
Technology 


e Auto Body Technical Level 3 
e Repair Painter — Auto Body Level-3 
e Solar Module Assembly Technician 


MANUFACTURING AND 
MAINTENANCE 


e Basic Conventional Machine on 
Shaper, Lathe & Drilling Machine 
Operators 

Turner 

CNC Turner 

CNC Miller 

CNC Operator — Turning 

CNC Vertical Machining Centre 
Shop 

CNC Operator Vertical Machining 
Centre 

DRO - Milling Operator 
Electrician 

Helper Electrician 

Lathe (MO-CNCL) 

Machine Operator — Electrical 
Discharge Machine(MO-EDM) 


e Machine Operator - Plastic 
Processing (MO-PP) 

e Machine Operator — Tool Room 
(MO-TR). 

e Machine Operator — CNC Milling 
(MOCNCM) 


e Machine Operator — Injection 
Moulding (MOIM) 

e Machine Operator — Blow Moulding 

(MO-BM) 

Machinist 

Operator Conventional Training 

Production Operator CNC Shop 

PCB Assembly Operator 

Winder - Motor Industry 

Welder 


FILM TECHNOLOGY 
Animation (3D Studio Max) 
Avid Digital Non Linear Editing — 
DNLE 
Audio Engineering 
Digital Videography 
Digital Still Photography 
Kitty-Labelling 
Lighting Director 
Receiving Assistant 

COMPUTER 

Multi Media 
DTP 

HEALTH CARE 
Dental Assistant 
Emergency Medical Technician 
Operation Theatre Assistant 
Pharmacy Assistant 
Assistant Physiotherapist 

FINANCIAL SERVICE 
Certificate Course in Finance 
Accounting 

SERVICE 
Basic Electronics (Servicing & Maint. 
Of inverter/Stabiliser/UPS) 
Cell Phone Servicing 
ANIMAL HUSBANDRY 


Bio Security Management Technique 
in Live Stock and Polutry Farms 


Concentrate feed preparation 
technique 


Clean Meat Production Technique 


Dairy Plant Operation and 
Management 

Feed Mill Plant Operation and 
Management 

Hatchery Operation and Management 
Polutry Vaccinator 

Live Stock Vaccinator 


Value added milk products 
preparation techniques 


RETAIL MANAGEMENT 
Retail Operations 


Retail Management Fashion 
Technician 


Sales Person(Retail) 

Senior Sales Person(Retail). 
Sales Person(Door to Door). 
Sales man Training 


72 


INDEX 


GEMS & JEWELLERY LEATHER TECHNOLOGY 
e Foundation Course for Jewellery e Foot Wear Manufacturing Technology 
e Imitation Jewel Making Ornamental (FMT) 
Jewel Work e Helper Upper Making 
FASHION TECHNOLOGY e Stitching Operator 
e Fashion Designing e Skiving Operator 


இலவச திறன்‌ பயிற்சிகளின்‌ பயன்கள்‌ 


01. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு ரூ.15,000/- ரூ.35,000/- மதிப்பீட்டில்‌ 
வேலைவாய்ப்புடன்‌ கூடிய திறன்‌ எய்தும்‌ இலவச பயிற்சி வழங்கப்படும்‌. 
(Provide Placement linked Skill Training to Unemployed Youth @ a 
cost of Rs.15,000 - Rs. 35,000). 

02. இலவச திறன்‌ பயிற்சி பெறுபவர்களுக்கு போக்குவரத்து செலவு 
நாளொன்றுக்கு ரூ.100 வீதம்‌ வழங்கப்படும்‌. (Rs.100/- is given to trainees 
per day for Transportation Charges as Stipend). 

03. திறன்‌ பயிற்சி முடித்தவர்களுக்கு சான்றிதழ்‌ வழங்கப்படும்‌ (Certificate on 
Skill Training). 

04. திறன்‌ பயிற்சி முடித்தவர்களுக்கு தனியார்‌ நிறுவனங்களில்‌ ரூ.6,000 முதல்‌ 
ரூ.10,000/- வரை சம்பளத்துடன்‌ வேலைவாய்ப்பு வழங்கப்படும்‌ (Job 
opportunity within the range of Rs. 6,000 to Rs. 10,000 in private 
firms). 
மேலும்‌ பயிற்சி அளிக்கும்‌ நிறுவனங்களின்‌ முகவரி உள்ளிட்ட விவரங்களை 

அறிய தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகத்தின்‌ கீழ்க்கண்ட முகவரியிலோ அல்லது 
www.tnskill.tn.gov.in என்ற இணையதளத்திலோ அறியலாம்‌. மேலும்‌ 
இவ்விணையதளம்‌ வாயிலாக திறன்‌ பயிற்சி மற்றும்‌ தனியார்‌ துறை 
வேலைவாய்ப்புகளுக்கும்‌ விண்ணப்பிக்கலாம்‌. திறன்‌ மேம்பாட்டுப்‌ பயிற்சி தொடர்பாக 
மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலரை அல்லது அரசு தொழிற்‌ பயிற்சி நிலைய முதல்வரை 
அணுகலாம்‌. 


தமிழ்நாடு திறன்‌ மேம்பாட்டுக்‌ கழகம்‌, 
TAMIL NADU SKILL DEVELOPMENT CORPORATION 
ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு அலுவலக வளாகம்‌ 


Integrated Employment Offices Campus (1% Floor) 
திரு.வி.க. தொழிற்பேட்டை, கிண்டி, சென்னை 600 032. 
Thiru. Vi.Ka. Industrial Estate,Guindy, Chennai 600 032. 
Tel:- 044-22500107 Email: dettnsdm@gmail.com 
Website:- https://www.tnskill.tn.gov.in 


73 


ஆம்‌ வகுப்பு 
மாணவர்களுக்கான 
ஈகதொழில்ருரி வழிகாட்டுதல்‌ 
ஸகடீயடு 


Career Guidance Booklet for 12" Std Students 


[Pr] 


இயக்குநர்‌ | 
வேலைவாய்ப்பு மற்றும்‌ பயிற்சி துறை இயக்ககம்‌ 
தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறை 


சென்னை - 32 


